இயல்‌ - இரண்டு 


குமரியில்‌ கிறிஸ்தவ இதழ்கள்‌ 


Il |. முன்னுரை 
i. இதழ்களின்‌ தோற்றம்‌ 
1 முதல்‌ இந்திய மொழி இதழ்‌ 


111. முதல்‌ கிறித்தவ இதழ்‌ 


2. இதழ்கள்‌ 
ட பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டு இதழ்கள்‌ : 
|: வாரீம௫ப மணி 
2 பால தீபிகை 
5 சுவிசேஷ பிரபல்ய விளக்கம்‌ 
4 தாமப்‌ பள்ளி போதம்‌ 
>. திருவாங்கூர்‌ அபிமானி 
0. தீர்க்கதரிசன வாத்தமானி 
1 தீர்க்கதரிசன சுபரதீபிகை 
6. திறித்தவன்‌ 
9. பலவித ஞான போதம்‌ 


1. இருபதாம்‌ நூற்றாண்டு இதழ்கள்‌ : 


ந்த்‌ சுவிசேஷ தூதிகை 


74 


கள்ளத்‌ தீ£க்கதரிசிகள்‌ 
ஓய்வு நாள்‌ பள்ளிக்‌ கூடப்‌ பாடங்கள்‌ 
கிறிஸ்டியானி 

புதியஜீ வன்‌ 

சிறுமலா 

கிறிஸ்தவ சித்தாந்த தீபிகை 
உலக இரட்சகன்‌ 

இதோ சீக்கிரமாய்‌ வருகிறேன்‌ 
மறையொலி 

கிறிஸ்து இரால்‌ ய பேரிகை 
அறிக்கை மலா 

இரட்சிப்பின்‌ வழி 

ஐந்தருவி 

சுடா ஒளி 


ஜீ வணற்று 


விசுவாசத்தின்‌ பரவல்‌ விசுவாசத்தின்‌ பாவை 


சத்துணவு 
கிருபையினால்‌ இரட்சிப்பு 
தாக்கத்‌ தரிசன விளக்கம்‌ 
இயேசு ராஜாதி ராஜா 


மலங்கரை விளக்கு 


12 





25 


24. 


42. 


43, 


சத்துமாவு 

கல்வாரி அன்பு 

குடிசை 

பவாலைன்ஸ்‌ 
மன்னாவின்‌ ஒலி 
தெளிதேன்‌ 

அறுவடை 

இயேசு பேசுகிறார்‌ 
மலைமலா 

சிறுமலா்‌ 
திருச்சபையில்‌ விழிப்பு 
மின்னல்‌ 
இரட்சிப்பின்‌ ஜீவ ஊற்று 
மனசாட்சி 

நா ஊற்று 

சத்திய சாட்சி 
மெய்முரசு 

நேசரின்‌ தோட்டம்‌ 
ஆவியானவரின்‌ ஆலோசனை 
ஊமைக்‌ குரல்‌ 


கடவுளின்‌ அருவி 


70 


ரெகோபோத்‌ 

தேவ ராஜ்ய மகிமை 

தேவ ராஜ்ய தூதன்‌ 
அமெம்பிளி ஆப்காட்‌ 

ஆறுதல்‌ மலா 

சாரோன்‌ 

சாரோனின்‌ ரோஜா 

ஆத்மீக மலா 

ஆத்மக சுகம்‌ 

ஜீவ தண்ணார்‌ 

தூய தொனி 

நித்திய கன்மலை 

கிறித்தவ ஒளிக்கதிர்‌ 

தூதுவிடும்‌ தேவபுறா 

இயேசு ஆசீரவதிக்கிறா 

எப்சியா 

சுவிசேஷ ஊழியன்‌ 

ய கோவா ஷம்மா 

கிறிஸ்தவ ஜெப ஐக்கிய தீபிகை 

அனுதின தேன்‌ துளிகள்‌ 


ஆசி 


71 


02. சங்கிலித்‌ தொடர்‌ ஜெபமலா்‌ 


66. தெய்வீக சுகம்‌ 
67. ஆறுதல்‌ செய்திமலா்‌ 
68. கன்மலை 
69, விசுவாசத்தின்‌ அற்புத எதிரொலி 
70. குமரியம்‌ வான்‌ மலா்‌ 
ர. புதுகிருபையின்‌ ஜீவ ஊற்று 
72. அடித்தளம்‌ 
73. இயேசுவின்‌ கரம்‌ 
74. இயேசுவைக்‌ காண்போம்‌ 
75. எககாள சத்தம்‌ 
76. சீயோன்‌ பயணம்‌ 
77. செய்தி மலா 
78. சீயோன்‌ எக்காளம்‌ 
3. பிற இதழ்கள்‌ 


4. சமுதாயம்‌ சார்ந்த இதழ்கள்‌ 
|. தேசோபகாரி 
11. நம்வாழ்வு 
111. வருகையின்‌ தூதன்‌ 
IV. தென்ஒலி 
V. விண்ணரசு 


78 


VI, 


111. 


XIV, 


XV. 


SA 


VII. 


XVII. 


சுவிசேஷ நண்பன்‌ 
மறைநெறி 
திருச்சபையில்‌ புதுமலர்ச்சி 
அருங்கொடை 
விடியலை நோக்கி 
பள்ளத்தாக்கின்‌ லீலி 
ஏழையின்‌ குமுறல்‌ 
அருட்பணிமலா 
உண்மை ஓலி 
வைரம்‌ 

யுகச்சிற்பி 
இளந்தளிர்‌ 


சமுதாயச்‌ சிந்தனை 


5. இதழ்களை ஆதரிக்கும்‌ அமைப்புகள்‌ 


. 


11. 


அமைப்புசார்‌ வெளியீடு 


அமைப்புசாரா வெளியடு 


6. வெளியீட்டு முறை 


111. 


வார இதழ்கள்‌ 
மாத இதழ்கள்‌ 


இரு மாத இதழ்கள்‌ 


11. 1. முன்னுரை : 


'குமரியில்‌ கிறிஸ்தவ இதழ்கள்‌' என்னும்‌ இவ்வியலில்‌ குமரி 
மாவட்டத்தில்‌ கிறிஸ்தவ இதழ்களின்‌ தோற்றம்‌, இதழ்களின்‌ வளாச்சி. 
தொடக்க கால இதழ்கள்‌, நூறாண்டு கண்ட இதழ்‌, பத்தொன்பதாம்‌ 
நூற்றாண்டு இதழ்கள்‌, இருபதாம்‌ நூற்றாண்டு இதழ்கள்‌ ஆகியன 


விளக்கமாக ஆராயப்படுகின்றன. 


1. i. இதழ்களின்‌ தோற்றம்‌ : 

மேலை நாட்டினர்‌ இந்தியாவில்‌, குறிப்பாகத்‌ தமிழகத்தில்‌ முதன்‌ 
முதலில்‌ அச்சுக்‌ கலையை அறிமுகப்படுத்தினா. அதன்‌ மூலம்‌ ஆசிய 
மொழிகளில்‌ முதன்‌ முதலில்‌ அச்சு கண்ட சிறபபிற்குரியது தமிழ்‌ 
மொழியே ஆகும்‌. 

கி.பி. 1554-இல்‌ போர்ச்சுக்கல்‌ நாட்டில்‌ "கார்தில்யா" (சிற்றேடு 
என்று பொருள்‌) என்ற சிறிய நூல்‌ அச்சிடப்பபெற்றது. இந்நூல்‌ தமிழ்‌. 
போ௱்ச்சுக்க சியம்‌ ஆகிய இருமொழிகளிலும்‌ அச்சிடப்பட்டது. . 
தூத்துக்குடியைச்‌ சோந்த வின்சென்ட்‌, நாசரேத்‌- போட்ஸ்கேவல்கோ , 
தாமஸ்‌ குரூஸ்‌ என்ற மூன்று தமிழ்‌ மீனவாகள்‌ போர்ச்சுக்கல்‌ நாட்டிற்குச்‌ 
சென்று தமிழில்‌ எழுதிக்‌ கொடுத்தனர்‌. அந்நாட்களில்‌ தமிழ்‌ எழுத்துக்கள்‌ 
வார்க்கப்படாததால்‌ தமிழை ரோமன்‌ எழுத்துக்களின்‌ மூலம்‌ அச்சிட்டனா. 

"கி. பி. 1556-இல்‌ போர்ச்சுக்கல்‌ நாட்டிலிருந்து கோவாவிற்கு ஒரு 


அச்சு இயந்திரம்‌ கொண்டு வரப்பட்டது. அதன்‌ மூலம்‌ கி. பி, 1557-இல்‌ 


ol 


தம்பிரான்‌ வணக்கம்‌ ' என்ற சிற்றேடு தமிழில்‌ அச்சிடப்பெற்றது" (1). 
இவ்வாறு தமிழ்‌ அச்சிடப்பட்ட பின்பு தான்‌ ஏடுகள்‌ நூல்வடிவம்‌ பெற்றன. 
அனைத்துத்‌ தரப்பு மக்களும்‌ படிக்கும்‌ வாய்ப்புக்‌ கிடைத்தது என்பது 
மனங்கொள்ளத்‌ தக்க உண்மையாகும்‌. 'தம்பிரான்‌ வணக்கம்‌' 1558-இல்‌ 
மீண்டும்‌ அம்பலக்காட்டில்‌ அச்சிடப்பெற்றது. இந்நூலை அச்சிடுவதற்கு 
கோவாவிலும்‌,கொல்லத்திலும்‌ தமிழ்‌ எழுத்துக்கள்‌ வங்கக்‌ 
"தம்பிரான்‌ வணக்கம்‌' என்னும்‌ இந்நூலைத்‌ தமிழ்ப்படூத்தியவர்‌ 
அண்டிரிக்‌ பாதிரியார்‌ ஆவார்‌. 16- பக்கமுள்ள இந்நூலை விரிவுபடுத்தி 122 
பக்கம்‌ கொண்ட நூலாக 1579-இல்‌ கொச்சியில்‌ அுண்டிரிக்‌ பாதிரியார்‌ 
வெளியிட்டார்‌. 'தம்பிரான்‌ வணக்கம்‌', 'கிறிஸ்டியானி வணக்கம்‌' ஆகிய 
இரு நூல்களையும்‌ 'வணக்கம்‌' என்ற ஒரே பெயரில்‌ 1963-இல்‌ பேராசிரியா 
முனைவா்‌ ச. இராசமாணிக்கம்‌ வெளியிட்டூள்ளார்‌. "கொம்பஞ்சியதே 
சேசூ வகையில்‌ அண்டிற்குப பாதிரியார்‌ தமிழிலே பிரிக்தெழுதின 
'கும்பிரான்‌ வணக்கம்‌ ' என்று முதல்‌ பக்கம்‌ இருக்கிறது."“. 
மூல பிரதியில்‌ மெய்யெழுத்துக்களுக்குப்‌ புள்ளி இல்லை. எகர. 
கர, குறில்‌-நெடில்‌ வேறுபாடும்‌ இல்லை. சொற்கள்‌ சோத்து 
எழுதப்பட்டுள்ளன. இன்றைய வாசகாகளுக்காகச சொற்களைப்‌ பிரித்து. 
குறில்‌. நெடில்‌ வேறுபாடு காட்டி, மெய்யெழுத்துக்களுக்குப்‌ புள்ளியட்டு ௪. 
இராசமாணிக்கம்‌ அச்சிட்டூள்ளார்‌. தமிழ்‌ எழுதவும்‌ படிக்கவும்‌ கற்ற முதல்‌ 
ஐரோப்பியா அண்டிரிக்‌ பாதிரியாரே. அவர்‌ தூத்துக்குடியை அடுத்த 
புன்னைக்‌ காயலில்‌ பணியாற்றினார்‌. பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ தமிழ்‌ 


நாட்டில்‌ ஆர்காடு, திருச்சி, தரங்கம்பாடி, சென்னை, பாளையங்கோட்டை. 


6.2 


மங்களுர்‌ ஆகிய இடங்களில்‌ மிஷன்‌ அச்சகங்கள்‌ இருந்தன. இவற்றுள்‌ 
திருச்சியிலிருந்த ' சூசையப்பர்‌ கல்வி சாஸ்த்ரமடத்து தக்கு 
மட்டுமே கத்தோலிக்கருக்குச்‌ சொந்தமானதாகும்‌. 

தமிழ்நாட்டில்‌ அச்சகம்‌ சொந்தமாக இருந்தால்‌, கத்தோலிக்கம்‌ 
தவிர பிற மிஷனெரிகள்‌ 'தமிழ்‌ மேகசின்‌ '(1831): சத்திய தூதன்‌ ' (1835). 


சுவிசேஷ பிரபல்ய விளக்கம்‌ ' (1842), 'அரோரா' (1842). 'இதவாதி' (1842). 


| ப 


. பாலியா நேசன்‌ ' (1848), 'நற்போதகம்‌ ' (1849), 'கிறிஸ்து மார்க்க 
விளக்கம்‌ ' (1854), 'தாமப்‌ பள்ளி போதம'(1859), 'தேசோபகாரி' (18619. 
அருணோதயம்‌ ' (1863), 'சுவிசேஷ தூதிகை' (1863), 'தேசாபிமானி' (1867). 
சத்திய வாத்த மானி' (1870), "சிலுவைக்கொடி "(1880), 'போர்ச்சத்தம்‌ ' 
(1885). மாதா போதினி' (1886), முதலான இதழ்களைத்‌ தொடர்ந்து 


அச்சிட்டு வெளியிட்டனர்‌. 


11. முதல்‌ இந்திய மொழி இதழ்‌ : 

முதல்‌ இந்திய மொழி இதழை நடத்தியவர்‌ ஞானப்பிரகாசம்‌ என்ற 
தமிழ்க்‌ கிறிஸ்தவராவார்‌. இவர்‌ இதழ்‌ நடத்திய முதல்‌ இந்தியா என்ற 
பெருமைக்கு உரியவர்‌ ஆவார்‌. அவா நடத்திய 'மாசத்தினச்சரிதை' என்ற 
தமிழ்‌ இதழ்‌ தான்‌ முதல்‌ இந்திய மொழி இதழாகும்‌. இந்திய இதழியல்‌ 
வரலாற்றில்‌ 1816-இல்‌ கங்காதர பட்டாச்சாரியா என்ற வங்காளி வங்காள 
கெசட்டூ' என்ற இதழை வெளியிட்டார்‌. அவர்‌ தான்‌ இதழ்‌ நடத்திய முதல்‌ 


நீதியா எனக்‌ குறிபபிடுவா. ஆனால்‌ 1812- ஆம்‌ ஆண்டிலேயே 


>) 


ஞானப்பிரகாசம்‌ என்ற தமிழக்‌ கிறிஸ்தவர்‌ 'மாசத்‌ தினச்சரிதை என்ற 
இதழினை நடத்தியுள்ளார்‌. அவரே இதழ்‌ நடத்திய முதல்‌ இந்தியா என்ற 
சிறப்பிற்குரியவர்‌ ஆவார்‌. 1818-இல்‌ வங்காளத்தில்‌ வெளியான 'தீக்தாசன்‌ 
' என்ற இதழில்‌ ஆங்கிலம்‌, வங்காளம்‌ ஆகிய இருமொழிகள்‌ இடம்‌ 
பெற்றன. ஆனால்‌ 1812-ஆம்‌ ஆண்டிலேயே ஞானப்பிரகாசம்‌ நடத்திய 
'மாசத்தினச்சரிதை என்ற இதழில்‌ தமிழ்‌ இடம்‌ பெற்று, இந்திய 
மொழிகளில்‌ முதல்‌ தமிழ்‌ இதழ்‌ என்னும்‌ பெருமையினைப்‌ பெற்றுள்ளது. 

"இந்தியத்‌ திருச்சபை வரலாறு என்ற ஆங்கில நூலினை 
எழுதியுள்ள சி.பு. பொத்‌ (0.2. [ரம்‌ செராம்பூர மிஷன்‌ 1818--இல்‌ 
வெளியிட்ட 'சமாசார்தாபன்‌ ' என்ற வங்காள மொழி வார இதழ்தான்‌ 
ஆசிய மொழிகளில்‌ வெளியான முதல்‌ இதழ்‌ என்று குறிப்பிட்டுள்ளார்‌."”. 
இத்தகவல்கள்‌ யாவும்‌ இதழியல்‌ வரலாற்றில்‌ உண்மைக்குப்‌ புறம்பான 
செய்திகளாக உள்ளன. 1812இல்‌ சென்னையில்‌ ஞானப்பிரகாசம்‌ 
வெளியிட்ட 'மாசத்தினச்சரிதை' என்ற தமிழ்‌ மாத இதழ்தான்‌ ஆசிய 
மொழிகளில்‌ வெளியான - அச்சிடப்பட்ட முதல்‌ இதழ்‌ என்பதே சரியான 
இதழியல்‌ வரலாறு ஆகும்‌. 1812க்கு முன்னரே : தமிழ்‌ இதழ்களில்‌ 
இடம்பெறத்‌ தொடங்கி விட்டது எனலாம்‌. 1792இல்‌ 'சென்னை கெசட்டு 
என்ற ஆங்கில மொழி இதழ்‌ வன்‌ அதன்‌ 1796-ஆம்‌ ஆண்டு 
இதழ்‌ ஒன்றில்‌, "அரசாங்கத்தின்‌ விருப்பத்தின்‌ படி ஏராளமான செலவில்‌ 
தமிழ்‌ எழுத்துக்கள்‌ வாரத்திருக்கிறோம்‌. தமிழிலும்‌ விளம்பரம்‌ 
௦ 


வெளியிடத்‌ தயாராக இருக்கிறோம்‌ என்னும்‌ அறிவிப்பு 


64 


வெளியாகியுள்ளது.  "1802-இல்‌ இலங்கை அரசிதழில்‌ 'அரசாங்க 
வாத்தமானி' என்ற தனிப்பெயருடன்‌ தமிழ்‌ இடம்‌ பெற்றது. 'சென்னை 
கூரியா ' என்ற ஆங்கில இதழின்‌ வெளியீடு ஒன்றில்‌ முத்துக்குளிப்புப்‌ 
பற்றி த இனபதை அரசு தமிழில்‌ கொடுத்த - விளம்பரம்‌ 
வெளியாகியுள்ளது." ஆதலால்‌ இதழ்‌ மொழியான முதல்‌ இந்திய மொழி 


'தமிழ்‌ மொழியே' என்பதை இதன்‌ மூலம்‌ உறுதிப்படுத்தலாம்‌. 


பீ. முதல்‌ கிறிஸ்தவ இதழ்‌ : 

1794-ஆம்‌ ஆண்டிலேயே முதல்‌ கிறிஸ்தவ இதழ்‌ சென்னையில்‌ 
வெளிவந்திருப்பது குறிப்பிடத்தக்கதாகும்‌. அவ்விதழ்‌ ஆள்மேனியன்‌ 
மொழிஇதழ்‌ ஆகும்‌. "கிறிஸ்தவத்தை அரசு சமயமாக ஏற்றுக்‌ 
கொண்ட முதல்‌ நாடான ஆர்மேனியாவிலிருந்து 1666 முதல்‌ வியாபாரிகள்‌ 
சென்னைக்கு வந்து பண்ன செய்தனர்‌. அவாகள்‌ வாழ்ந்த தெரு இன்றும்‌ 
அரமேனியன்‌ தெரு (பாரிமுனை) என்று அழைக்கப்பட்டு வருகின்றது. 
1712இல்‌ சென்னையில்‌ 'ஆரமேனியன்‌ மிஷன்‌ ' (கீழ்நாட்டுத்‌ திருச்சபை) 
அமைக்கப்பட்டது. அதன்‌ கு௫.வாக அருதியூம்‌ சமோனியன்‌ (KY. 
Haruthium Samavonian) 1784-இல்‌ சென்னைக்கு வந்தார்‌. அப்போது 
சென்னையில்‌ 200 ஆர்மேனியன்‌ குடும்பங்கள்‌ இருந்தன. அவாகளுக்கு 
விவிலிய விளக்க நூல்களை அச்சிடூவதற்காக சமோனியன்‌ 1789-இல்‌ ஒரு 
அச்சகத்தை நிறுவினார்‌. 1794 அக்டோபரில்‌ 'அசசூரார்‌ ' (அறிவுக்‌ கூர்மை) 


என்ற மாத இதழையும்‌ வெளியிட்டார்‌. இதற்கு முன்னா ஆர்மேனியாவில்‌ 


63 


கூட இதழ்கள்‌ வெளிவரவில்லை. 120 பிரதிகள்‌ அச்சிடப்பட்ட இவ்விதழ்‌ 
விற்பனையாகாததால்‌ 1796 பிப்ரவரியில்‌ அருதியூன்‌ சமோனியன்‌ 
இவ்விதழை ரிறுத்திவிட்டார்‌''. இந்நூலின்‌ ஒரு பகுதி ஆர்மேனியாத்‌ 
தலை நகரில்‌ அரசு நூலகத்திலும்‌, மற்றொரு பிரதி ஜெருசலேத்தில்‌ 


பாத்திமா நூலகத்திலும்‌ உள்ளது என்பது நினைக்கத்தக்கதாகும்‌. 


11. 2. இதழ்கள்‌ : 

விவிலிய விளக்க உரையை முதன்மையான நோக்கமாகக்‌ 
கொண்ட கிறிஸ்தவ இதழ்கள்‌ முதலில்‌ தொடங்கப்பட்டன. பின்னா 
தென்திருவிதாங்கா இலண்டன்‌ மிஷன்‌ சபைகளிலுள்ள பக்தி 
மேம்பாட்டைக்‌ கருதியும்‌ பொது முன்னேற்றத்தைக்‌ கருதியும்‌ இதழ்கள்‌ 
தொடங்கப்பட்டன. 'இவ்விதழ்கள்‌ சமயப்‌ பரப்புதலையும்‌ கல்வி. 
கலாச்சாரம்‌ ஆகியவற்றை முழுமையான நோக்கமாகக்‌ கொண்டு 
வெளிவந்தன. அந்நாளில்‌ செய்தி இதழ்கள்‌ மிகவும்‌ குறைவு என்பதால்‌ 
நாட்டு நடப்புச்‌ செய்திகளும்‌ கிறிஸ்தவ சமய இதழ்களில்‌ இடம்‌ 
பெறலாயின. 1861 முதற்கொண்டு வெளிவந்த இதழ்கள்‌ இவ்வாய்வில்‌ 
இடம்‌ பெறுகின்றன. இவை இங்கு காலத்தின்‌ அடிப்படையில்‌ 
பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டு இதழ்கள்‌, இருபதாம்‌ நூற்றாண்டூ இதழ்கள்‌ 


என்று பகுக்கப்படுகின்றன. 


80 


2. 1. பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டு இதழ்கள்‌ : 


1861 முதல்‌ 1900 வரையிலான கால கட்டம்‌ பத்தொன்பதாம்‌ 
நூற்றாண்டு எனப்‌ பகுக்கப்பட்டு இக்கால கட்டத்தில்‌ வெளி வந்த இதழ்கள்‌ 


இங்கு வரிசைப்படுத்தப்படுகின்றன. 


1.1. வாரீம ரூபமணி : 

இவ்விதழ்‌ தொடங்கப்பட்ட ஆண்டு தெரியவில்லை. 
"குமரிமாவட்டம்‌ கோயிலான்‌ விளையில்‌ 1832-இல்‌ பிறந்த அருள்திரு அ. 
வேதக்கண்‌, நாகர்கோவில்‌ இறையியல்‌ கல்லூரியில்‌ படித்து, அதே 
கல்லூரியில்‌ ஆசிரியா ஆனார்‌. அவர்‌ அப்பொழுது இந்த இதழை 
நடத்தியுள்ளார்‌. 'சுவிசேச பிரபல்ய விளக்கம்‌ ' என்ற இதழுக்கும்‌ இவர்‌ 
ஆசிரியராக இருந்துள்ளார்‌. 1862-இல்‌ இலங்கைக்கு இறை ஊழியம்‌ 
செய்யச்‌ சென்று 1862-இல்‌ காலமானார்‌ "! இவ்விதழினைப்‌ பற்றிய பிற 


செய்திகள்‌ கிடைக்கவில்லை. 


2. பால தபிகை: 

"1840-இல்‌ தொடங்கப்பட்ட இவ்விதழ்‌ காலாண்டு இதழாகும்‌. 
இவ்விதழ்‌ நாகர்கோவிலிலிருந்து வெளியானது. இவ்விதழினை நெல்லை 
குழந்தைகள்‌ திருச்சபை வெளியிட்டது. இந்தியாவில்‌ வெளிவந்த முதல்‌ 
குழந்தைகள்‌ இதழ்‌ இதுவே"” ஆகும்‌. இவ்விதழ்‌ 1852 - வரை 
வெளிவந்தது. இவ்விதழில்‌ குழந்தைகளுக்கான பாடல்கள்‌, கதைகள்‌, 


போட்டிகள்‌ ஆகியன வெளியாயின. குழந்தைகளின்‌ அறிவுத்திறன்‌ 


6/ 





வளாச்சியைக்‌ கருத்தில்‌ கொண்டு இவ்விதழின்‌ உள்ளடக்கச்‌ செய்திகள்‌ 


அமைந்திருந்தன. 


3. சுவிசேஷ பிரபல்ய விளக்கம்‌ : 


இவ்விதழினைச்‌ 'சுவிசேஷ பிரபல விளக்கம்‌ என்றும்‌ 
குறிப்பிடுகின்றனர்‌. 1843-இல்‌ தொடங்கப்பட்ட இவ்விதழ்‌ 
 நாகர்கோவிலிலிருந்து மாத இதழாக வெளிவந்துள்ளது. இவ்விதழின்‌ 
ஆசிரியர தந்‌ைத ஜே. டுத்தி ஆவார்‌. எட்டுப்பக்கங்களைக்‌ கொண்டிருந்த 
இவ்விதழின்‌ விலை காலணா ஆகும்‌. திருச்சபை ஊழியக்‌ குறிப்புகளும்‌. 
ஊழியம்‌ பற்றிய பிற கிறிஸ்தவ இதழ்களில்‌ இடம்‌ பெற்ற செய்திகளும்‌ 
இவ்விதழில்‌ தொகுத்துத்‌ தரப்பட்டன. 'மிசனரி கிளீனர்‌ ' என்பது 
இவ்விதழின்‌ ஆங்கிலப்‌ பெயராகும்‌. சிலா தமிழ்‌, ஆங்கிலப்‌ பெயாகளைத்‌ 
தனித்தனியே குறிப்பிட்டு இவ்விரண்டினையும்‌ தனித்தனி இதழ்களாகக்‌ 
குறிப்பிடுகின்றனா. இது தமிழ்‌ மொழியில்‌ மட்டுமே வெளிவந்த 


ஓரிதழாகும்‌. 
4. தாமப்பள்ளி போதம்‌ : 


"1859-இல்‌ நாகர்கோவிலில்‌ தொடங்கப்பட்ட இவ்விதழ்‌ மாத 
இதழாகும்‌. தென்னிந்திய கிறிஸ்தவப்‌ பள்ளிகள்‌ சங்க வெளியீடாக வந்த 
இவ்விதழின்‌ ஆசிரியா தந்‌ைத டூத்தி ஆவார்‌. 'மிஷன்‌ ஸ்கூல்‌ மேகசின்‌ ' 
என்பது இதன்‌ ஆங்கிலப்‌ பெயராகும்‌."” சிலா இதனைத்‌ தனித்தனியாகக்‌ 
குறிப்பிடுகின்றன. ஆனால்‌ இரண்டும்‌ ஒரிதழே ஆகும்‌. 


86 


5. திருவாங்கூர்‌ அபிமானி : 


1874-இல்‌ நாகாகோவிலில்‌ தொடங்கப்பட்ட இவ்விதழ்‌ மாதம்‌ 
மும்முறை வெளிவந்த இதழாகும்‌. இவ்விதழின்‌ ஆசிரியராக பி. ஜோசப்‌ 
பணியாற்றினார்‌. இது தமிழ்‌, ஆங்கிலம்‌ ஆகிய இருமொழி இதழாகும்‌. 
ஆங்கிலப்பகுதி 'திருவிதாங்கூர்‌ டைம்சு' என்னும்‌ பெயரினைப்‌ பெற்றது. 
திருவாங்கூர்‌ குறுநிலத்தின்‌ முதல்‌ ஆங்கில இதழ்‌ இதுவே ஆகும்‌. கி. பி. 
1895 வரை ஒரே இதழாக இருந்தது. அந்த ஆண்டில்‌ இதழாசிரியர்‌ 
இறந்ததும்‌ அவரது மகன்‌ டி.சி. ஜோசப்‌ ஆசிரியராகப்‌ பொறுப்பேற்றார்‌. 
இவா காலத்தில்‌ 'திருவாங்கம்‌ அபிமானி', 'திருவாங்கூர்‌ டைம்சு' ஆகிய 
இரண்டூம்‌ தனி வார இதழ்களாக வெளி வந்தன. குமரி மாவட்டம்‌ தமிழ்‌ 
நாட்டுடன்‌ இணைந்த பின்பு 'திருவாங்கூர்‌ அபிமானி' என்று பெயா்‌ 
மாற்றப்பட்டு, மாலை நாளிதழாக 'தியாக நாடு ' என்னும்‌ பெயரில்‌ 
வெளிவந்தது. "டி.சி. ஜோசப்பின்‌ மகன்‌ டி.எப்‌. ஜோசப்‌ இதன்‌ நிருவாக 
ஆசிரியராக இருந்தார்‌. 1959-இல்‌ டி.சி. ஜோசப்‌ மரணம்‌ அடைந்ததும்‌ 
இதழும்‌ நின்றுவிட்டது". இவ்விதழ்‌ பிற்பட்ட மக்களின்‌ தூணாகவும்‌. 
பாதுகாவலனாகவும்‌ விளங்கியது. பிற்படுத்தப்பட்ட மக்களின்‌ அரசியல்‌ 
பொருளாதார விடுதலைக்கும்‌ மறுமலாச்சிக்கும்‌ தொடாந்து போராடி 


வந்தது என்பது குறிப்பிடத்தக்கதாகும்‌. 


6. தார்க்கத்தரிசனவா்த்த மானி : 


1884-இல்‌ தொடங்கப்பட்ட இவ்விதழ்‌ நாகாகோவிலிலிருந்து 
காலாண்டு இதழாக வெளி வந்தது. இவ்விதழின்‌ ஆசிரியா அருள்‌ திரு. 
சி. மாசிலாமணி ஆவார்‌. இவர்‌ 'கிறிஸ்தவன்‌' (1890), 'தீர்க்கத்தரிசன சுப்ர 
தீபிகை, (1889), முதலான இதழ்களையும்‌ ஆசிரியப்‌ பொறுப்பேற்று 
நடத்தியுள்ளார்‌. இவா்‌, கலண்டன்‌ மிஷன்‌ சபைக்கு மாறிய முதல்‌ 


தமிழனான வேத மாணிக்கத்தின்‌ பேரன்‌ என்பது குறிப்பிடத்தக்கதாகும்‌. 


இவ்வாறு 19 - ஆம்‌ நூற்றாண்டில்‌ பரி மாவட்டத்தில்‌ 
குறிப்பிடத்தக்க சில கிறிஸ்தவ இதழ்கள்‌ வெளிவந்துள்ளன. 
இவ்விதழ்கள்‌ யாவும்‌ பெரும்பான்மையும்‌ மாத இதழ்களாகும்‌. 
நாகார்கோவிலிலிருந்து பெரும்பான்மையான இதழ்கள்‌ 
வெளிவந்துள்ளன. கிறிஸ்தவ சமய விளக்கச்‌ செய்திகளைத்‌ தாங்கி வந்த 
இவ்விதழ்கள்‌ நல்லொழுக்கத்தையும்‌, வாழ்வியல்‌ நெறிமுறைகளையும்‌ 


மக்களுக்குப்‌ போதித்து வந்திருப்பதைக்‌ காண முடிகின்றது. 
7. தீர்க்கத்‌ தரிசன சுப்ர தீபிகை : 


இவ்விதழ்‌ 1889 இல்‌ நாகர்கோவிலிலிருந்து வார இதழாக 
வெளிவந்துள்ளது.  இவ்விதழின்‌ ஆசிரியராக சி. மாசிலாமணி 
இருந்துள்ளார்‌. இவ்விதழில்‌ ஜெபம்‌, சாட்சிகள்‌ போன்றவை அதிகமாக 
இடம்‌ பெற்றுள்ளன. இவ்விரு இதழ்களையும்‌ பற்றிய பிற செய்திகள்‌ 


 ஜிடைக்கப்பெறவில்லை. 


90 


8. கிறிஸ்தவன்‌: 


இவ்விதழ்‌ 1890-இல்‌ நாகர்கோவிலிலிருந்து மாத இதழாக 
வெளிவந்துள்ளது.  இவ்விதழின்‌ ஆசிரியராக சி. மாசிலாமணி 
பணியாற்றியுள்ளார்‌. கிறிஸ்தவ சமய விளக்கக்‌ கட்டுரைகளைத்‌ தாங்கி 


இவ்விதழ்‌ வெளி வந்துள்ளது. 
9. பலவித ஞான போதம்‌ : 


இவ்விதழ்‌ 1897-இல்‌ தொடங்கப்பட்டதாகும்‌. 'கென்‌ 
திருவிதாங்கோட்டூ திருசசபைச்‌ சுருக்கம்‌ ' என்ற நூலை அருள்‌ திரு 
சாமுவேல்‌ சகரியா எழுதியுள்ளார்‌. தென்‌ திருவிதாங்கூர்‌ திருசசபை 
வரலாற்றைக்‌ கூறும்‌ முதல்‌ நூல்‌ இதுவே ஆகும்‌. தமிழில்‌ எழுதப்பட்ட 
இந்நூல்‌ 1897-இல்‌ அச்சிடப்பட்டதாகும்‌. இந்நூலுக்கு ஆங்கிலத்தில்‌ 
முன்னுரை எழுதிய அருள்‌ திரு சாமுவேல்‌ சகரியா, இந்த வரலாற்றை 
எழுத பல செய்திகளையும்‌, நிகழ்ச்சிகளையும்‌ 'பலவிதஞானபோதம்‌' 
என்ற பழமையான தமிழ்‌ இதழிலிருந்து திரட்டியதாகக்‌ குறிப்பிட்டூுள்ளார்‌. 
இதழின்‌ பெயரான 'பலவித ஞானபோதம்‌' என்பது தமிழிலேயே 
கொடுக்கப்பட்டூள்ளது. தம்‌ நூலுக்கான ஆதாரங்களைக்‌ குறிப்பிடும்‌ 
போது இவ்விதழைத்தான அருள்திரு சாமுவேல்‌ சகரியா முதலில்‌ 


குறிப்பிடுகின்றார்‌. 


(இ லண்டன்‌ திருச்சபை திருவிதாங்‌ கோட்டுக்கு வருவதற்கு முன்பே 


கிறிஸ்தவ சமயத்தைத்‌ தழுவிய மகாராசன்‌ வேதமாணிக்கம்‌ பற்றி சங்‌. 


91 


தேவவரம்‌ தேசிகா எழுதிய தொடா கட்டுரை இவ்விதழில்‌ 


வெளிவந்துள்ளது. இதனை இந்நூலாசிரியர்‌ சுருக்கித்‌ தந்துள்ளார்‌ ஸூ 
i. இருபதாம்‌ நூற்றாண்டு இதழ்கள்‌ : 


20ஆம்‌ நூற்றாண்டில்‌ குமரியில்‌ மறைமாவட்டம்‌, திருமண்டலங்கள்‌ 
சார்பாகவும்‌, தனி நபர்களும்‌ எண்ணிக்கையற்ற கிறிஸ்தவ இச (களை 
வெளியிட்டுள்ளனர்‌. வெளியிட்டும்‌ வருகின்றனர்‌. சில கிறிஸ்தவ ! தழ்கள்‌ 
திருச்சபைகளைச்‌ சார்ந்தும்‌, சில கிறிஸ்தவ இதழ்கள்‌ சபைப்‌ 
பாகுபாடுகள்‌ இல்லாமலும்‌ வெளிவந்து கொண்டிருக்கின்றன. 
பெரும்பான்மையும்‌ ஜெப இதழ்களாக உள்ளன. பல இகழ்களுக்குக 


குறிப்பிட்ட விலை ஏதும்‌ நிரணயிக்கப்படவில்லை. 


இவ்விதழ்கள்‌ சந்தாதாராகளின்‌ சந்தாத்‌ தொகையையும்‌, 
வாசகாகள்‌ தரும்‌ நன்கொடையையும்‌ மூலதனமாக நம்பி வெளியிடப்பட்டு 
வருகின்றன. இவற்றுள்‌ இலவச இதழ்களும்‌ அடங்கும்‌ 'கிறிஸ்தவத்தைப 
பரப்பல்‌ ' என்ற இலக்கினைத்‌ தாண்டி இளைஞா ஏடு, குடும்ப இதம்‌. பாலா 
பத்திரிகை, மாணவா மலா, தொழிலாளர்‌ மடல்‌ எனச்‌ சமுதாயப்‌ 
பணிகளை முக்கிய நோக்கங்களாகக்‌ கொண்டும்‌ இருபதாம்‌ நூற்றாண்டில்‌ 


கிறிஸ்தவ இதழ்கள்‌ வெளிவந்து கொண்டிருந்தன. 


குமரி மாவட்டத்திலுள்ள மறை மாவட்டங்கள்‌, திருமண்டலங்கள்‌ 
சார்பிலும்‌ கிறிஸ்தவ இதழ்கள்‌ வெளியிடப்பட்டு வருகின்றன. இவற்றை 


அமைப்பு சார்‌ வெளியீடுகள்‌ எனக்‌ கொள்ளலாம்‌. கிறிஸ்தவ சமயக்‌ 


92 


கொள்கைகள்‌, கோட்பாடுகள்‌, வழிபாட்டு முறைகள்‌, கிறிஸ்தவாகளின்‌ 
சமயப்பணிகளையும்‌ ; சமூகப்பணிகளையும்‌ விளக்கும்‌ வகையில்‌ 
இம்மாவட்டத்தில்‌ தனிநபாகள்‌ வெளியிடும்‌ கிறிஸ்தவ இதழ்கள்‌ 
எண்ணிக்கையில்‌ மிகுதியாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இவற்றை 
அமைப்புசாரா வெளியீடுகள்‌ எனக்‌ கொள்ளலாம்‌. இம்‌ மாவட்டத்தில்‌ 
கிறிஸ்தவத்தில்‌ பல உட்பிரிவுகள்‌ காணப்படுகின்றன. ஒவ்வொரு 
உட்பிரிவிலும்‌ பல திருச்சபைகள்‌ அடங்கியுள்ளன. எந்த 
உட்பிரிவுகளையும்‌ சபைகளையும்‌ சாராத 'சபைபாகுபாடூ இல்லாத இதழ்‌ 


என்ற அறிவிப்புடன்‌ சில இதழ்கள்‌ வெளிவந்து கொண்டிருக்கின்றன. 


குமரி மாவட்டத்தில்‌ வெளிவரும்‌ இதழ்களில்‌ பெரும்‌ பகுதி ஜெப 
 இதழ்களாகவே உள்ளன. இவ்விதழ்களில்‌ 'கிறிஸ்தவ சாட்சிகள்‌ ' 
அதிகமாக உள்ளன. 'நிதி அனுப்புங்கள்‌ என்ற கோரிக்கை அனைத்து 
இதழ்களிலும்‌ இடம்‌ பெறுகின்றன. இவ்விதழ்களைக்‌ கருத்தில்‌ கொண்டு 
தான்‌ 'பேச்சிலே ஏசு! மூச்சிலே காசு என்னும்‌ பழமொழி தோன்றியது 
எனலாம்‌. ஜெப இதழ்கள்‌ வாசகர்களுக்கு இலவசமாகத்‌ தரப்படுகின்றன. 
அனால்‌ அவ்விதழ்களை நடத்துவதற்கு வாசகாகளிடம்‌ காணிக்கை 
வசூலிக்கின்றனர்‌. இவ்வாறு கிறிஸ்தவ இதழ்கள்‌ 'இலவச இதழ்கள்‌ ' என்ற 
பெயரில்‌ வெளி வந்து கொண்டிருப்பினும்‌ அவ்விதழ்கள்‌ வாசகாகளிடம்‌ 
நன்கொடை, சந்தாத்‌ தொகை பெறுவதிலும்‌, வருமானத்தைப்‌ பெருக்கிக்‌ 
கொள்ளும்‌ வணிக நோக்கிலும்‌ கண்ணும்‌ கருத்துமாகச செயல்பட்டு 


வருவதைக்‌ காணலாம்‌. 


ந்த 


இந்த அடிப்படையில்‌ 20-ஆம்‌ நூற்றாண்டில்‌ குமரி மாவட்டத்தில்‌ 
வெளிவந்த கிறிஸ்தவ இதழ்களை சமயம்‌ சார்ந்த இதழ்கள்‌. ஜெப 
இதழ்கள்‌, இலவச இதழ்கள்‌, சமுதாயம்‌ சாந்த இதழ்கள்‌. மாதா 
இதழ்கள்‌, இளைஞா்‌ இதழ்கள்‌, சிறுவா இதழ்கள்‌, என வகைப்படுத்தி 
விளக்கலாம்‌. 2.0-. அஆ நூற்றாண்டில்‌ குமரியில்‌ கிறிஸ்தவ சமயம்‌ 
சார்ந்த இதழ்களே எண்ணிக்கையில்‌ மிகுதியாக வெளிவந்துள்ளன. 
அவ்விதழ்களைப்‌ பற்றிய செய்திகள்‌ சுருக்கமாக எடுத்துக 


கூறப்படுகின்றன. 
1. சுவிசேஷ தூதிகை : 


"1863-இல்‌ அருள்திரு ஜான்லோ என்பவரை ஆசிரியராகக்‌ 
கொண்டு நாகாகோவிலிலிருந்து மாத இதழாக வெளிவந்தது. 
இவ்விதழின்‌ ஆங்கிலப்‌ பெயர்‌ 'தென்‌ திருவாங்கூர்‌ கிறிஸ்தியன்‌ 
மெசஞ்சா' என்பதாகும்‌. தமிழ்க்‌ கிறிஸ்தவர்களுக்காக வெளிவந்த 
இவ்விதழ்‌. நெய்யூா திருச்சபை வெளியீடாகும்‌. இவ்விதழின்‌ விலை 
காலணா ஆகும்‌. டதி ஐயா இவ்விதழை நடத்துவதற்குப்‌ பெரிதும்‌ உதவி 


ன்‌ ர ட | 
செய்துள்ளார்‌. ' 


2. கள்ளத்‌ தர்க்கத்‌ தரிசிகள்‌ (1880) : 


"1875-ஆம்‌ ஆண்டு மாவேலிக்கரையைச்‌ சோந்த ஜஸ்டின்‌ ஜோசப்‌ 


என்பர்‌ அடூத்த ஆறு ஆண்டுகளில்‌ கிறிஸ்து வருகிறார என்று ஒரு 


94 


இயக்கத்தைத்‌ தொடங்கினார்‌. இதற்கு 'ஆறாண்டு இயக்கம்‌' என்று பெயா்‌. 
இந்த இயக்கத்திற்காக அவர்‌ இதழ்களையும்‌ வெளியிட்டார்‌. இந்த 
ஆறாண்டுக்‌ கொள்ளைக்‌ கார்களின்‌ நடத்தைகளும்‌ உபதேசங்களும்‌ 
திருச்சபைக்குப பெரும்‌ இழுக்கினை ஏற்படுத்தியதால்‌ தென்‌ 
திருவிதாங்கூர்‌ புத்தக வெளியீட்டூச சங்கம்‌ கள்ளத்‌ தீர்க்கதரிசிகள்‌ என்ற 
தலைப்பில்‌ பத்திரிகையை வெளியிட்டூ, ஆறாண்டு இயக்கத்திற்கு 
எதிராகப்‌ பிரச்சாரம்‌ செய்தது". "அருள்‌ திரு சாமுவேல்‌ சகரியாவும்‌. 
'ஆறாண்டு கொள்ளைக்‌ காரர்களின்‌ தப்பான உரைகளை மறுக்கவும்‌. 
கிறிஸ்தவ்களை எச்சரிக்கவும்‌ நமது சன்மார்க்க & சங்கத்தார்‌ சில 
பத்திரிகைகள்‌ பிரசித்தப்படுத்தினார்கள்‌ என்று குறிப்பிட்டு 
அடிக்குறிபபாகக்‌ கள்ளத்‌ தூக்கத்‌ தரிசிகள்‌ - 1880""" என்று 
கொடுத்துள்ளார்‌. ஆதலால்‌ கிறிஸ்தவர்களின்‌ தவறான பிரச்சாரத்திற்கு 
மறுப்புச்‌ சொல்லும்‌ வகையில்‌, தென்‌ திருவிதாங்கூர்‌ புத்தக வெளியீட்டூச்‌ 


சங்கம்‌ இவ்விதழை வெளியிட்டது என அறியலாம்‌. 


3. ஓய்வுநாள்‌ பள்ளிக்‌ கூடப்‌ பாடங்கள்‌ : 


"1911-இல்‌ சென்னை மெதடிஸ்ட்‌ சபை ஜி. எச. வைகாப்‌ என்பவரை 
ஆசிரியராகக்‌ கொண்டு இவ்விதழை வெளியிட்டது. இது மாத இதழாகும்‌. 
16 பக்கங்களைக்‌ கொண்ட இவ்விதழின்‌ ஆண்டு சந்தா 3 அணா. 
அக்காலத்தில்‌ இவ்விதழ்‌ 1800 படிகள்‌ விற்பனையாயின. நாகாகோவில்‌ 


லண்டன்‌ மிஷன்‌ அச்சகமும்‌ ' ஓய்வு நாள்‌ பள்ளிக்கூடப்‌ பாடங்கள்‌ ' என்ற 


95 


இதழை வெளியிட்டது. இரு இதழ்களும்‌ ஒரே நேரத்தில்‌ வெளி வந்தன. 
இவ்விரு இதழ்களும்‌ விவிலியப்‌ பாடங்களை ஓய்வு நாளில்‌ படிப்பதற்காக 


15 


வெளியிடப்பட்டன" . பள்ளிகள்‌, ஆலயங்களில்‌ இவ்விதழ்களை 
மொத்தமாக வாங்கிப்‌ பள்ளிப்‌ பிள்ளைகளுக்குப்‌ படிக்கக்‌ 
கொடுத்துள்ளனர்‌. 

4. கிறிஸ்டியானி: 


1925-இல்‌ நாகர்கோவில்‌ லுத்தரன்‌ சபை வெளியீடாக இம்மாத 


இதழ்‌ வெளிவந்துள்ளது. 


5. புதிய ஜீவன : 


1942-இல்‌ டி. ஜே. பீட்டி என்பவரை ஆசிரியராகக்‌ கொண்டு 
நாகாகோவிலிலிருந்து மாத இதழாக வெளியான. இவ்விதழ்‌ புதிய 


ஸீ வன்‌ சுவிசேஷ ஐக்கிய வெளியீடாகும்‌. 
_ 6. சிறுமலா்‌ (1942) : 


இவ்விதழாசிரியா தனிநாயக அடிகள்‌ 'சின்ன ரோமாபுரி 
என்றழைக்கப்படும்‌ வடக்கன்‌ குளத்தில்‌ ஆசிரியராகப்‌ பணியாற்றிய போது 


1942-இல்‌ இவ்விதழைத்‌ தொடங்கினார்‌. இது மாத இதழாகும்‌. 


96 


7. கிறிஸ்தவ சித்தாந்த தீபிகை: 


1950-இல்‌ நாகாகோவிலிலிருந்து இந்த மாத இதழ்‌ வெளிவந்தது. 


இவ்விதழைப்‌ பற்றிய பிற செய்திகள்‌ கிடைக்கவில்லை. 
8. உலக இரட்சகன்‌ : 


1962 இல்‌ ஆளூரில்‌ தொடங்கப்பட்ட இவ்விதழ்‌ மாத இதழாகும்‌. 
இவ்விதழின்‌ ஆசிரியா்‌ பி.டி. இன்ப ஜோதி ஆவார்‌. இவ்விதழ்‌ தற்பொழுது 


நின்று விட்டது. 
9. இதோ சீக்கிரமாய்‌ வருகிறேன்‌ : 


1967-இல்‌ குமரியில்‌ குலசேகரத்தில்‌ தொடங்கப்பட்ட இவ்விதழ்‌ 
மாத இதழாகும்‌. இவ்விதழாசிரியா ஏ. தங்கராசு விவிலிய விளக்க 


உரைக்கு முக்கியத்துவம்‌ கொடுத்தா. 
10. மறையொலி : 

1969 -இல்‌ மங்காட்டிலிருந்து மாத இதழாக வெளி வந்தது. 
11. கிறிஸ்து இராஜ்‌ ய பேரிகை: 


1970-இல்‌ ஈத்தாமொழியிலிருந்து திருமதி ஷீலா மாக்ஸ்டன்‌ 


என்பவரை ஆசிரியையாகக்‌ கொண்டு இம்மாத இதழ்‌ வெளிவந்துள்ளது. 


ள்‌ 


அதே ஆண்டில்‌ திருமதி ஷீலா மாக்ஸ்டன்‌ ஈத்தாமொழியில்‌ 'கிறிஸ்து 


ராஜ்‌. ய வெற்றி' என்னும்‌ மாத இதழையும்‌ வெளியிட்டூள்ளார்‌. 


12. அறிக்கை மலா : 


1970-இல்‌ நாகாகோவிலில்‌ தொடங்கப்பட்ட இவ்விதழ்‌ மாத 
இதழாகும்‌. இவ்விதழின்‌ ஆசிரியர்‌ ஆர்‌. ஜே. சத்தியநேசன்‌ ஆவார்‌. தமிழ்‌. 
ஆங்கிலம்‌ ஆகிய இருமொழி இதழாக இது வெளிவந்தது. இவ்விதழின்‌ 


முழுபபெயர்‌ 'கிறிஸ்து இராஜ்‌ ய அறிக்கைமலா ' என்பதாகும்‌. 
13. இரட்சிப்பின்‌ வழி: 


1971-இல்‌ சுவிசேஷகா பி. நேசமணியை ஆசிரியராகக்‌ கொண்டு 


ஆரம்பொழி என்னும்‌ ஊரிலிருந்து மாத இதழாக வெளிவந்தது. 


14. ஐந்தருவி: 


1971-இல்‌ குளத்துவிளையில்‌ தொடங்கப்பட்ட இவ்விதழ்‌ மாத 
இதழாகும்‌. இவ்விதழின்‌ ஆசிரியா டி. தங்கப்பா ஆவார்‌. 'தாகமாக 
இருபபவாகளே நங்கள்‌ எல்லோரும்‌ தண்ணீர்‌ அண்டைக்கு வாருங்கள்‌ 


என்ற விவிலிய உரையைத்‌ தாங்கி இவ்விதழ்‌ வந்தது. 


98 


15. சுடர்‌ ஒளி : 


இவ்விதழ்‌ 1972-இல்‌ நவமணி டேனியல்‌ என்பவரை ஆசிரியராகக்‌ 


கொண்டூ இடைச்சி விளையிலிருந்து மாத இதழாக வெளிவந்தது. 


16. ஜீவ ஊற்று: 
1972-இல்‌ சகோதரி திருமதி. ஈ. எல்‌. மனோகரியை ஆசிரியராகக்‌ 
கொண்டு தமிழ்‌, ஆங்கிலம்‌ ஆகிய இரு மொழிகளிலும்‌ 


நாகாகோவிலிலிருந்து மாத இதழாக வெளிவந்தது. 
17. விசுவாசத்தின்‌ பரவல்‌, விசுவாசத்தின்‌ பாவை: 


1973-இல்‌ ஜே. இ. அப்பாத்துரை என்பவரை ஆசிரியராகக்‌ கொண்டு 
குளத்துவிளையில்‌ 'விசுவாசத்தின்‌ பரவல்‌ ' . "விசுவாசத்தின்‌ பாவை 


ஆகிய இரண்டு மாத இதழ்களும்‌ வெளிவந்துள்ளன. 
18. சத்துணவு: 


1974-இல்‌ ஆர்‌.ஆர்‌.என்‌. ஜார்ஜ்‌ என்பவரை ஆசிரியராகக்‌ கொணடு 
மார்த்தாண்டத்திலிருந்து இம்‌ மாத இதழ்‌ வெளி வந்தது. இவ்விதழின்‌ 


தொடர்‌ வெளியீட்டு எண்கள்‌ 'படையல்‌ 12', 'பந்தி. 3 என்பதாகும்‌. 


99 


19. கிருபையினால்‌ இரட்சிப்பு: 


1975-இல்‌ திருவரம்பு என்னும்‌ ஊரில்‌ தொடங்கப்பட்ட இவ்விதழ்‌ 
மாத இதழாகும்‌. இவ்விதழின்‌ ஆசிரியரா போதகா ஜஸ்டின்‌ மனுவேல்‌ 


ஆவார்‌. 
20. தீர்க்கத்‌ தரிசன விளக்கம்‌ : 


1975-இல்‌ வி. ஜோசப்‌ என்பவரை ஆசிரியராகக்‌ கொண்டு 
கொடிவிளை மணலியிலிருந்து தமிழ்‌, ஆங்கிலம்‌ ஆகிய இரு 


மொழிகளில்‌ மாத இதழாக வெளிவந்தது. 


21. இயேசு ராஜாதி ராஜா: 


1978-இல்‌ கருங்குழியில்‌ தொடங்கப்பட்ட இவ்விதழ்‌ மாத இதழாகும்‌. 
இவ்விதழாசிரியா சி. ராஜேந்திரன்‌, இயேசுவின்‌ பெருமைகளை 


வெளிப்படூத்துவதற்காக இவ்விதழைத்‌ தொடங்கினார்‌. 
22. மலங்கரை விளக்கு: 


1978-இல்‌ தந்‌ைத பிலிப்‌ செம்பகச்‌ சேரி என்பவரை ஆசிரியராகக்‌ 
கொண்டு மார்த்தாண்டத்திலிருந்து மாத இதழாக வெளியானது. 
திருமறைச செய்திகளுடன்‌ சிறுகதை, தொடர்கதை, கேள்வி-பதில்‌ 


முதலியனவும்‌ இடம்‌ பெற்றன. 


100 


23. சத்துமாவு: 


1978-இல்‌ ஆர்‌. ஆர. என்‌. ஜாாஜ்‌ என்பவரை ஆசிரியராகக்‌ கொண்டி, 


மாரக்தாண்டத்திலிருந்து இம்‌ மாத இதழ்‌ வெளிவந்துள்ள து. 
24. கல்வாரி அன்பு: 


1979-இல்‌ கருங்கலில்‌ தொடங்கப்பட்ட இவ்விதழ்‌ மாத இதழாகும்‌. 


இவ்விகழின்‌ ஆசிரியா போதகர்‌ முத்துக்குமா ஆவார்‌. 
25. குடிசை : 

1979-இல்‌ தக்கலையில்‌ மாத இதழாக வெளிவந்த ஜெப இதழாகும்‌. 
26. பவாலைன்ஸ்‌ : 


1980-இல்‌ சகோதரர்‌ பி. இளங்கோவனை ஆசிரியராகக்‌ கொணடு 


நாகர்கோவிலில்‌ மாத இதழாக வெளிவந்தது. 


1980-இல்‌ எஸ்‌. ரசல்‌ என்பவரை ஆசிரியராகக்‌ கொண்டு 


ஆலங்கோட்டிலிருந்து மாத இதழாக வந்தது. 


101 


28. தெளிதேன்‌ : 


1980-இல்‌ போதகா ஆர. ஜே. ஜெஸ்டின்‌ ஆல்பினை ஆசிரியராகக்‌ 
கொண்டு குமரியில்‌ கனியான்‌ என்னும்‌ ஊரிலிருந்து மாத இதழாக 


வெளிவந்தது. 
29. அறுவடை: 


1981-இல்‌ நாகர்கோவிலில்‌ தொடங்கப்பட்ட இவ்விதழ்‌ மாத 


இதழாகும்‌. இவ்விதழின்‌ ஆசிரியா மு. வல்தாரிசு ஆவார்‌. 
30. இயேசு பேசுகிறார்‌ : 


1981-இல்‌ ஏ.பி. கிபட்சன்‌ டேனியல்‌ என்பவரை ஆசிரியராகக்‌ 
கொண்டு கோட்டையடியிலிருந்து மாத இதழாக வெளிவந்தது. 'துதி ஜெப 


அறிக்கை மலா்‌ ' என்ற அறிவிப்புடன்‌ வெளியானது. 
31. மலை மலா்‌ : 


1981-இல்‌ திருமதி தங்க ரெத்தினம்‌ தேவதாஸ்‌ என்பவரை 
ஆசிரியையாகக்‌ கொண்டு நாகர்கோவிலில்‌ மாத இதழாக 
வெளியானது.இது அத்தியாட்சாதன சுவிசேஷ ஜெபக்குழு செய்தி 


இதழாகும்‌. 


102 


32. சிறுமலர்‌ (1981) : 


|981-இல்‌ கொடுங்குளம்‌ இராசேந்திரன்‌ என்பவரை ஆசிரியராகக்‌ 
கொண்டு மார்த்தாண்டத்திலிருந்து இம்மாத இதழ்‌ வெளி வந்தது. 
இவ்விதழில்‌ சமயத்தை விட இலக்கியச்‌ செய்திகளே அதிகம்‌ இடம்‌ 


பெற்றன. இவ்விதழ்‌ புது எழுத்தாளர்கள்‌ பலரைத்‌ தோற்றுவித்தது. 
33. திருச்சபையில்‌ விழிப்பு: 


1981-இல்‌ ஏ. ரவி என்பவரை ஆசிரியராகக்‌ கொண்டு 


நாகாகோவிலிலிருந்து மாத இதழாக வெளிவந்தது. இவ்விதழில்‌ 


'மடாதிபதியின்‌  அற்பத்தனங்கள்‌ , பொய்யர்களின்‌ பித்தலாட்டம்‌ 
அம்பலமானது , என்னும்‌ தலைப்புக்களில்‌ செய்திகள்‌ 


வெளிவந்திருப்பதிலிருந்து இவ்விதழின்‌ நோக்கத்தை அறியலாம்‌. 
34. மின்னல்‌ : 


1982-இல்‌ எஸ்‌.பி. பிருந்தாவை ஆசிரியராகவும்‌, ரோனால்டு 
ஐஸ்டீன்‌ என்பவரைத்‌ துணை ஆசிரியராகவும்‌ கொண்டு நாகாகோவிலில்‌ 
வெளி வந்த மாத இதழாகும்‌. கையெழுத்தில்‌ எழுதி நகல்‌ எருத்து 


வழங்கபபட்ட இதழாகும்‌. 


35. இரட்சிப்பின்‌ ஜீவ ஊற்று: 


1983-இல்‌ போதகர்‌ பி. வேதமாணிக்கம்‌ நெய்யூரில்‌ 'இரட்சிப்பின்‌ 


ஜீவ ஊற்று என்னும்‌ ஜெப மாத இதழினை வெளியிட்டுள்ளார்‌. 
36. மனச்சாட்சி: 


1983-இல்‌ நாகாகோவிலில்‌ மாத இதழாக வெளிவந்தது. இது 


திருமண்டலப்‌ பேராயருக்கு எதிரான இதழாகும்‌. 
37. நர்‌ ஊற்று: 


1983-இல்‌ பி. எஸ்‌. ராஜா என்பவரை ஆசிரியராகக்‌ கொண்டு 


வட்டவிளையிலிருந்து மாத இதழாக வெளிவந்தது. 
38. சத்தியசாட்சி: 


1984-இல்‌ அருள்திரு பி. செல்லத்துரை என்பவரை ஆசிரியராகக்‌ 
கொண்டு மண்டைக்காட்டிலிருந்து இம்மாத இதழ்‌ வெளிவந்துள்ளது. 1990 
ஆம்‌ ஆண்டு நாகர்கோவிலிலிருந்து 'சத்தியசாட்சி' என்னும்‌ பெயரில்‌ 
மற்றொரு மாத இதழ்‌ வெளி வந்திருக்கின்றது. அவ்விதழில்‌ இறையியல்‌ 
கட்டுரைகள்‌, சிறுகதைதாதொடர்கதைகருதுணுக்கு௯எதிருப்பணிக்களச்‌ 


செய்திகள்‌ ஆகியன இடம்‌ பெற்றன. 


104 


39. மெய்முரசு: 


1984-இல்‌ பூமேடை இராமையா என்பவரை ஆசிரியராகக்‌ கொண்டு 


நாகாகோவிலில்‌ மாத இதழாக வெளிவந்தது. 


40. நேசரின்‌ தோட்டம்‌ : 





1984-இல்‌ போதகர்‌ என்‌. தாமஸ்‌ என்பவரை ஆசிரியராகக்‌ கொண்டு 
காட்டாத்துறையிலிருந்து மாத இதழாக வெளிவந்தது. 'என்‌ நேசா 
தம்முடைய தோட்டத்துக்கு வந்து, தனது அருமையான கனிகளை 


புசிபபாராக' என்ற முழக்கத்துடன்‌ வெளிவருகின்றது. 
41. ஆவியானவரின்‌ ஆலோசனை: 


1985-இல்‌ திருவட்டாரில்‌ தொடங்கப்பட்ட இவ்விதழ்‌ மாத இதழாகும்‌. 
இவ்விதழாசிரியா என்‌. சுமேதன்‌ கிறிஸ்தவ ஆவி பற்றிய செய்திகளுக்கு 


முக்கியத்துவம்‌ கொடுத்துள்ளார்‌. 
42. ஊமைக்‌ குரல்‌ : 


1985-இல்‌ தக்கலையில்‌ தொடங்கப்பட்ட இவ்விகழ்‌ மாத இதழாகும்‌. 


இவ்விதழின்‌ ஆசிரியரா சகோதரர்‌ ஏ. வேதநாயகம்‌ ஆவார்‌. 


43. கடவுளின்‌ அருவி: 


1985-இல்‌ கல்லுக்‌ கூட்டத்தில்‌ தொடங்கப்பட்ட இவ்விதழ்‌ மாத 
இதழாகும்‌. இவ்விதழின்‌ ஆசிரியா அருள்‌ திரு. ஆர்‌. சாமுவேல்‌ ஆவார்‌. 
இவ்விதழ்‌ 'ஆவியினால்‌ பிறப்பது ஆவியாக இருக்கும்‌ ' (யோவான்‌ 3: 6) 


என்ற விவிலிய உரையை முழக்கமாகக்‌ கொண்டதாகும்‌. 
44. ரெகோபோத்‌ : 


1985-இல்‌ எஸ்‌. தேவதாசனை ஆசிரியராகக்‌ கொண்டு 


நாகாகோவிலில்‌ மாத இதழாக வெளிவந்தது. 
45. தேவ ராஜ்ய மகிமை: 


1985-இல்‌ போதகா வி. கே. கிறிஸ்தியன்‌ என்பவரை ஆசிரியராகக்‌ 


கொண்டு மாரத்தாண்டத்திலிருந்து மாத இதழாக வெளிவந்தது. 
46. தேவ ராஜ்ய தூதன்‌ : 


1985-இல்‌ போதகா வி. கே. கிறிஸ்தியன்‌ என்பவரை ஆசிரியராகக்‌ 
கொண்டு மார்த்தாண்டத்திலிருந்து வெளி வந்த இம்‌ மாக இதழே பின்னா்‌ 
'கேவராஜ்ய மகிமை' என்ற பெயரில்‌ வெளிவந்தது என்பது 


குறிப்பிடத்தக்கதாகும்‌. 


106 


47. அசெம்பிளி ஆப்‌ காட்‌ : 


1986-இல்‌ தொடங்கப்பட்ட இவ்விதழ்‌ குமரி மாவட்டத்தில்‌ 
திருவட்டார்‌ என்னும்‌ ஊரிலிருந்து மாத இதழாக வெளிவந்தது. 


இவ்விதழின்‌ ஆசிரியர போதகர்‌ வி. மோசஸ்‌ ஆவார்‌. 


48. ஆறுதல்‌ மலா : 


குமரியில்‌ கொடுப்பைக்‌ குழியில்‌ 1986-இல்‌ தொடங்கப்பட்ட 
இவ்விதழ்‌ மாத இதழாகும்‌. இவ்விதழின்‌ ஆசிரியர்‌ பி. ஜான்சன்‌ ஆவார்‌. 
இறையியல்‌ மாத இதழ்‌ ' என்ற அறிவிப்புடன்‌ வெளிவரும்‌ இவ்விதழின்‌ 


தற்போதைய ஆசிரியர்‌ எம்‌. ஜான்சன்‌ ஆவார்‌. 
49. சாரோன்‌ : 


1986-இல்‌ மேக்காமண்டபத்திலிருந்து இம்‌ மாத இதழ்‌ வெளி 


வந்தது. 
50. சாரோனின்‌ ரோஜா: 


1986-இல்‌ டி. பிரபாகரதாஸ்‌ என்பவரை ஆசிரியராகக்‌ கொண்டு 
ட ட்‌ ஒரி 
மேக்கா மண்டபத்திலிருந்து இம்மாத இதழ்‌ வந்தது. 


[07 


51. ஆத்மீக மலர்‌ : 


1987-இல்‌ நாகாகோவிலில்‌ தொடங்கப்பட்ட இவ்விதழ்‌ மாத 
இதழாகும்‌. இவ்விதழாசிரியா எஸ்‌. இரவின்சிங்‌ ஆன்மீகச்‌ செய்திகளுக்கு 


முதன்மை கொடுத்துள்ளார்‌. 
52. ஆத்மக சுகம்‌ : 


1987-இல்‌ எஸ்‌. ராஜ்மோசஸ்‌ என்பவரை ஆசிரியராகக்‌ கொண்டு 


மாரத்தாண்டத்திலிருந்து இம்‌ மாத இதழ்‌ வெளிவந்தது. 
53. ஜவ தண்ணீர்‌ : 


1987-இல்‌ டேவிட்‌ தாஸ்‌ என்பவரை ஆசிரியராகக்‌ கொண்டு. 
ஆவிக்குரிய மாத இதழ்‌' என்ற அறிவிப்புடன்‌ அகஸ்த சுவரத்திலீருந்து 


மாத இதழாக வெளியானது. 


இவ்வாறு குமரி மாவட்டத்தில்‌ 20-ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
கிறிஸ்தவ சமயம்‌ சார்ந்த பல மாத இதழ்கள்‌ வெளிவந்துள்ளன. 
இவ்விகழ்கள்‌ கிறிஸ்தவத்தைப்‌ பரப்புவதையே நோக்கமாகக்‌ 
கொண்டுள்ளன. இவ்விதழ்களின்‌ சமயக்‌ கட்டுரைகளும்‌ விவிலிய விளக்க 


உரைகளும்‌ சிறப்பிடம்‌ பெற்றுள்ளன. 


108 


54. தூய தொனி: 


1987-இல்‌ போதகா ஜே. ஜெயபால்‌ என்பவரை ஆசிரியராகக்‌ 


கொண்டு நாகாகோவிலில்‌ மாத இதழாக வெளி வந்தது. 
55. நித்திய கன்மலை: 


1987-இல்‌ சகோதரா இன்ப ஜோதி என்பவரை ஆசிரியராகக்‌ 
கொண்டு 'நான்‌ உங்களுக்கு இளைப்பாறுதல்‌ தருவேன்‌ (மத்‌ |1 :28 
என்னும்‌ முழக்கத்துடனும்‌, இறையியல்‌ மாத இகழ்‌ என்ற அறிவிப்புடனும்‌ 


ஆரூரிலிருந்து வெளிவந்‌ தது oi 
56. கிறிஸ்தவ ஒளிக்கதர்‌ : 


1988-இல்‌ பள்ளியாடியில்‌ தொடங்கப்பட்ட இவ்விதழ்‌ மாத 
இதழாகும்‌. இவ்விதழின்‌ ஆசிரியர அருள்‌ திரு தாமராஜ்நத்தானியல்‌ 
ஆவார்‌. இவ்விதழ்‌கீலண்டன்‌ மிஷன்‌ சபைகளின்‌ திருவிதாங்கூர்‌ சபா 
ஆலோசனை சங்க மாத வெளியீடு ஆகும்‌. 1996 முதல்‌ பாகோடு என்ற 
ஊரிலிருந்து வெளிவருகின்றது. தற்பொழுது இவ்விதழின்‌ ஆசிரியராக 


அருள்‌ திரு. டி. ஜான்‌ ரெத்தினசாமி பணியாற்றி வருகின்றார்‌. 
57. தூதுவிடும்‌ தேவபுறா: 


1988-இல்‌ அருள்‌ திரு. ஆர. ஜான்‌ ஜோசப்‌ என்பவரை ஆசிரியராகக்‌ 


கொண்டு மாரத்தாண்டத்‌ திலிருந்து மாத இதழாக வெளிவந்தது. 


109 


58. இயேசு ஆசீர்வதிக்கிறார்‌ : 


1989-இல்‌ போதகா ஸ்டீபனை ஆசிரியராகக்‌ கொண்டு 'தமிழ்‌ 
கிறிஸ்தவ ஜெப மாத இதழ்‌ ' என்ற அறிவிப்புடன்‌ நாகாகோவிலில்‌ வெளி 


வந்தது. 
59. எப்சியா: 


1989-இல்‌ நாசாகோவிலில்‌ தொடங்கப்பட்ட, இவ்விதழ்‌ மாத 


இதழாகும்‌. இவ்விதழின்‌ ஆசிரியரா இராபின்‌ ஜெயானந்த்‌ ஆவார்‌. 
60. சுவிசேஷ ஊழியன்‌ : 


1989-இல்‌ டி.ஜி. பிரேம்‌ தேவசிங்‌ என்பவரை ஆசிரியராகக்‌ கொண்டு 


நாகாகோவிலிலிருந்து மாத இதழாக வெளிவந்தது. 
61. யோகோவா ஷம்மா: 


இவ்விதழ்‌ 1991-இல்‌ ஐ. மாணிக்கத்தை ஆசிரியராகக்‌ கொண்டு 


நாகாகோவிலில்‌ மாத இதழாக வெளிவந்தது. 
62. கிறிஸ்தவ ஜெப ஐக்கிய தபிகை: 


1992-இல்‌ அருள்திரு ஜான்‌ ஆர்‌. மணியை ஆசிரியராகக்‌ கொண்டு 


கொட்டாரத்திலிருந்து மாத இதழாக வெளியான ஜெப இதழாகும்‌. 


110 


63. அனுதின தேன்‌ துளிகள்‌ : 


1993-இல்‌ நாகாகோவிலில்‌ தொடங்கப்பட்ட இவ்விதழ்‌ மாத 


இதழாகும்‌. இவ்விதழின்‌ ஆசிரியை சூரியகலா சாள்ஸ்‌ என்பவராவார்‌. 


64. ஆசி: 


1993-இல்‌ நாகாகோவிலில்‌ தொடங்கப்பட்ட இவ்விதழ்‌ மாத 


இதழாகும்‌. இவ்விதழின்‌ ஆசிரியா்‌ டி. ஜாண்‌ ரெத்தின மணி என்பவராவார்‌. 


65. சங்கிலித்‌ தொடர்‌ ஜெபமலர்‌ : 


1993-இல்‌ டாக்டர்‌ தேவபிரகாசம்‌ என்பவரை ஆசிரியராகக்‌ கொண்டு 
கொட்டாரத்தில்‌ மும்மாத இதழாக வெளியான ஜெப இதழாகும்‌. இந்திய 


நற்செய்தி இயக்க இதழாகும்‌. 
66. தெய்வீக சுகம்‌ : 


1993-இல்‌ போதகர்‌ டி. ஜாய்சிங்‌ என்பவரை ஆசிரியராகக்‌ கொண்டு 
நாகாகோவிலில்‌ மாத இதழாக வெளிவந்தது. இவ்விதழில்‌ 
சிறுகதைகளும்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 'சனபாகுபாடற்ற பத்திரிகை' என்ற 


அறிவிப்புடன்‌ வெளிவருகின்றது. 


111 


67. ஆறுதல்‌ செய்தி மலர்‌ : 


1994-இல்‌ நாகர்கோவிலில்‌ தொடங்கப்பட்ட இவ்விதழ்‌ மாத 
இதழாகும்‌. இவ்விதழின்‌ ஆசிரியா போதகர்‌ டி.ஜி. போவாஸ்‌ 
என்பவராவார்‌. இவ்விதழின்‌ முதல்‌ பக்கத்தில்‌ 'நாகாகோவில்‌ அல்பா ஏ.ஜி. 
சபையின்‌ ஆறுதல்‌ செய்தி மலர்‌ ' என்ற குறிப்பு காணப்படுகின்றது. 
இச்சபையின்‌ சிற்றேடாக வெளிவரும்‌ இவ்விதழின்‌ தொடா எண்க ஈ செடி 


3. கனி 5, என்பதாகும்‌. 


1994-இல்‌ ஜே.சி. அர்னால்டு என்பவரை ஆசிரியராகக்‌ கோண்டு 
இரு மாத இதழாக நாகர்கோவிலில்‌ வெளிவந்தது. அந்த கன்மலை 
கிறிஸ்துவே' (கொரி. 10: 4) என்ற விவிலிய உரையை முழச்‌ மாகக்‌ 


கொண்டு வெளி வந்த ஜெப இதழாகும்‌. 
69. விசுவாச அற்புத எதிரொலி: 


இவ்விதழ்‌ 1994-இல்‌ ஜே. வல்சலனை ஆசிரியராகக்‌ கோண்டு 
- நாகர்கோவிலில்‌ மாத இதழாக வெளிவந்தது. 

இவ்வாறு குமரி மாவட்டத்தில்‌ ஜெபம்‌, நற்செய்தி, .ரட்சிப்பு, 
சுவிசேஷம்‌ முதலான செய்திகளைத்‌ தாங்கிப்‌ பல ஜெப இதழ்கள்‌ வெளி 
வந்துள்ளன. இவ்விதழ்களின்‌ பெயர்களில்‌ 'அருட்பணி'. 'அ நமீகம்‌. 


'இயேசு ஆசீரவதிக்கிறார்‌', 'இரட்சிப்பின்‌ நற்செய்தி', 'சங்கிலித்‌, தொடா 


ஜெப மலா்‌', என்னும்‌ சொல்லாட்சிகள்‌ இடம்‌ பெற்றிருப்பது 
சுடடத்தக்கதாகும்‌. 


70. குமரியம்‌ வான்‌ மலர்‌ : 


1994-இல்‌ சகோதரா ஜான்‌ பிரான்சிஸ்‌ என்பவரை ஆசிரியராகக்‌ 


கொண்டு தக்கலையிலிருந்து இவ்விதழ்‌ வெளிவந்தது. 


71. புது கிருபையின்‌ ஜீவ ஊற்று: 


1994-இல்‌ சகோதரா டி. ஆரோன்‌ ஞானதாஸ்‌ என்பவரை 
ஆசிரியராகக்‌ கொண்டு திங்கள்‌ சந்தையிலிருந்து இரு மாத ;3தழாக 
வெளிவந்தது. இவ்விதழில்‌ கிறிஸ்தவ சமயச்‌ செய்திகளும்‌. செபச்‌ 


செய்திகளும்‌ இடம்‌ பெற்றன. 


72. அடித்தளம்‌ : 


1995-இல்‌ தொடங்கப்பட்ட இவ்விதழ்‌ சேவியா மேய்ப்ப பணி 
நிலைய வெளியீடு ஆகும்‌. இவ்விதழ்‌ நாகாகோவிலிலிருந்து மாத 


இதழாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது. 
73. இயேசுவின்‌ கரம்‌ : 


1995₹இல்‌ பி. அமலதாஸ்‌ என்பவரை ஆசிரியராகக்‌ கொண்டு 


அப்பட்டூவிளையில்‌ மாத இதழாக வெளிவந்தது. 


113 


1995-இல்‌ கிறிஸ்துதாஸ்‌ என்பவரை ஆசிரியராகக்‌ கொண்டு 


மாரத்தாண்டத்தில்‌ இரு மாத இதழாக வெளிவந்தது. 
75. எக்காள சத்தம்‌ : 


1995-இல்‌ சகோதரா சாம்லவ்லேசன்‌ ' என்பவரை ஆசிரியராகக்‌ 
கொண்டு மாத்தூரில்‌ இரு மாத இதழாக வெளிவந்தது. இவ்விதழ்‌ 


ப 


'எக்கீள ௪ சத்தத்துக்கு செவி கொடுங்கள்‌ ' என்ற விவிலிய உரையை 


முழக்கமாகக்‌ கொண்டது. 
76. ச யோன்‌ பயணம்‌ : 


இவ்விதழ்‌ 1995-இல்‌ சகோதரா பயஸ்‌ என்பவரை ஆசிரியராகக்‌ 


கொண்டு மாரத்தாண்டத்திலிருந்து மாத இதழாக வெளி வந்தது. 
77. செய்தி மலர்‌ : 


1995-இல்‌ மு. சத்தியநேசன்‌ என்பவரை ஆசிரியராகக்‌ செண்டு 
வடக்கன்‌ கரையிலிருந்து மாக இதழாக வெளி வந்தது. இவ்விதழ்‌ நூலக 
அருட்பணி இயக்க வெளியீடாகும்‌. இவ்விதழ்‌ கதை, கவிதை, கட்டுரைப்‌ 
போட்டிகளை நடத்துகின்றது. பரிசு பெற்ற கதைகள்‌ தேசோபகாரி இதழில்‌ 


வெளி வந்தன. 


114 


78. சீயோன்‌ எக்காளம்‌ : 


இவ்விதழ்‌ வெளியான ஆண்டு தெரியவில்லை. 
நாகாகோவிலிலிருந்து மாத இதழாக வெளிவந்தது. தமிழ்‌, மலையாளம்‌. 
ஆங்கிலம்‌ ஆகிய மும்மொழி இதழாகும்‌. தமிழ்ப்‌ பதிப்பின்‌ ஆசிரியா 
போதகர்‌ ஆபிரகாம்‌ சாமுவேல்‌ ஆவார்‌. இந்திய பெந்தேகோஸ்தே தேவ 


சபையின்‌ வெளியீடாக இவ்விதழ்‌ வந்தது. 
3. பிற இதழ்கள்‌ : 


இருபதாம்‌ நூற்றாண்டில்‌ கிறிஸ்தவத்தில்‌ ஏற்பட்ட எழுச்சியின்‌ 
காரணமாக இன்றைய இளைஞாகள்‌ தான்‌ வருங்காலத்‌ தலைவர்கள்‌ 
என்னும்‌ உண்மையை மையமாகக்‌ கொண்டு இளைஞர்‌ ஊழியம்‌ 
வலுப்பெற்றது. இத்தகைய இதழ்களில்‌ இறைச்‌ செய்திகள்‌, இசையோடு 
கூடிய பாடல்கள்‌, கவிதைகள்‌, கதைகள்‌, கட்டுரைகள்‌அடங்கிய இகழ்கள்‌ 
பல இலவச வெளியீடுகளாகவும்‌, விற்பனை நோக்கிலும்‌ 


வெளியிடப்பட்டன. 


1970 இல்‌ பேராசிரிய ஐசக்‌ அருமை இராசனை ஆசிரியராகக்‌ 
கொண்டு சிறுகதைகளுக்கு அதிக முக்கியத்துவம்‌ கொடுத்து வெளிவந்த 
"இதய ஒலி", 1973-இல்‌ திருமதி. ஷீலா மாக்ஸ்டனை ஆசிரிபை!பாகக்‌ 
கொண்டு நாகர்கோவிலில்‌ மாதமொரு முறை வெளியிடப்பட்ட ' கறிஸ்து 
ராஜ்ய எக்காளம்‌, 1973-இல்‌ வி.சத்திய நேசன்‌ என்பவரை ஆசிரியராகக்‌ 


கொண்டு மாத இதழாக நாகாகோவிலில்‌ இளைஞா முன்னேற்றம்‌ 


சமுதாய. சமயப்‌ பணிகளை நோக்கமாகக்‌ கொண்டூ வெளிவந்த கிறிஸ்து 


ராஜ்ய அறிக்கை மலர்‌, 1977 இல்‌ சி. ஏ. எஸ்‌ லாசரஸ்‌ என்பவரை 


ஆசிரியராகக்‌ கொண்டு நாகாகோவிலிலிருந்து வெளிவந்த “தூது வாக்கு 
என்னும்‌ மாத இதழ்‌" 1980_இல்‌ லூர்து சங்கத ராஜ்‌ என்பவரை 
ஆசிரியராகக்‌ கொண்டு வெளிவந்த மாதா மலா பெண்களின்‌ 
முன்னேற்றத்தை மையமாகக்‌ கொண்டு மீண்டும்‌ 1982 முதல 
மாதாவுக்கோர மலா்‌ என்னும்‌ பெயரில்‌ வெளிவந்தும்‌ நின்று போனது. 
1989-இல்‌ த. பீட்டாதாஸ்‌ என்பவரை ஆசிரியராகக்‌ கொண்டு 
மணக்குடியில்‌ மாதம்‌ இருமுறை வெளிவந்த அரசியல்‌ சமூக 
விழிப்புணாவு இதழான "குமரிக்கடல்‌", 1989-முதல்‌ கடையல்‌ ஜே.பி. ஆர 
என்பவரை ஆசிரியராகக்‌ கொண்டு அரசியல்‌, சமூகச செய்திகளைத்‌ 
தாங்கி வரும்‌ "உன்‌ விழிகள்‌! 1990-முதல்‌ கே. புஷ்ப ராஜ்‌ என்பவரைக்‌ 
ஆசிரியராகக்‌ கொண்டு களியக்காவிளையிலிருந்து சமூக, கலை 
இலக்கிய இதழான "கேப்பியா" என்னும்‌ இதழும்‌. 1991-இல எப்‌. 
அந்தோணி முத்து சேவியரை ஆசிரியராகக்‌ கொண்டு நாகர்கோவிலில்‌ 
வெளிவந்த "அனைத்துக்‌ கூட்டுறவு ஊழியர்‌, 1993-இல்‌ சூரிய கலா சாள்ஸ்‌ 
என்பவரை ஆசிரியராகக்‌ கொண்டு நாகர்கோவிலில்‌ வெளிவந்த 
"இயேசுவின்‌ இலவச இரட்சிப்பு, இளைஞா வாழ்வு என்னும்‌ இத: . 1996- 
இல்‌ ஜோசப்‌ கமலம்‌ என்பவரை ஆசிரியராகக்‌ கொண்டு இளைஞா்‌ 


முன்னேற்றத்தை நோக்கமாகக்‌ கொண்டு வெளிவந்தது. 


116 


4. சமுதாயம்‌ சார்ந்த இதழ்கள்‌ : 


மேலைநாட்டுக்‌ கிறிஸ்தவப பணியாளாகள்‌ தமிழ்நாட்டிற்கு 
வந்தபோது, தமிழ்‌ நாட்டில்‌ சமுதாய மேம்பாட்டுச்‌ சிந்தனையின்றி 
வாழ்ந்து வந்த மக்கள்‌ நிலையைக்‌ கண்டு இரக்கம்‌ கொண்டனா.அவாகள்‌ 
சமயபபணியை முதன்மையாகக்‌ கருதினாலும்‌, அசசமய உண்மைகளை 
மக்கள்‌ அறிய வேண்டுமாயின்‌, அவர்களிடையே சமுதாய 
விழிபபுணாச்சியை ஏற்படுத்த வேண்டுமெனக்‌ கருதினா. மூடப்‌ பழக்க 
வழக்கங்களில்‌ முடங்கிப்‌ போயிருந்த மக்களுக்கு அறிவியல்‌ 
முன்னேற்றங்களை அறிவிக்கவும்‌, அறிவியல்‌ கருவிகளைப்‌ 
பயன்படுத்தவும்‌, கல்வி அறிவு ஊட்டவும்‌, உடல்‌ நலம்‌ பேணும்‌ 
முறைகளைக்‌ கற்றுக்‌ கொடுக்கவும்‌ மூடப்பழக்க வழக்கங்களை 
ஒழிக்கவும்‌ பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டனா. அதற்குக்‌ 
கருவியாக இதழ்களைத்‌ தொடங்கினர்‌. அவர்களைப்‌ பின்பற்றித்‌ தமிழ்‌ 
நாட்டுக்‌ கிறிஸ்தவர்களும்‌ இதழ்களின்‌ வழியாகத்‌ தமிழ்‌ மக்களுக்குச்‌ 
சமுதாய உணர்வை ஏற்படுத்த முயன்றனர்‌. அவ்வகையில்‌ 
வெளிவந்துள்ள இதழ்களைச்‌ சமுதாய இதழ்கள்‌ எனலாம்‌. இறைத்‌ 
தொண்டர்கள்‌ மட்டுமே அல்லாமல்‌ பொதுநிலையினராலும்‌ சில இதழ்கள்‌ 
தொடங்கப்பட்டன. சிறுவாக்கென்றும்‌, இளைஞருக்கென்றும்‌, கல்லூரி 
மாணவர்களுக்கென்றும்‌ கூடத்‌ தனித்தனி இதழ்கள்‌ வெளி வந்தன. சில 


இதழ்கள்‌ கிறிஸ்தவ இறையியல்‌ உண்மைகளை 


117 


வெளிப்படுத்துவதற்காகத்‌ தொடங்கப்பட்டாலும்‌, அவற்றினூடே சமுதாய 


விழிப்புணர்ச்சிக்கான செய்திகள்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 


குமரியில்‌ வெளிவந்துள்ள தேசோபகாரி, நம்வாழ்வு, தென்‌ ஓலி. 
வருகையின்‌ தூதன்‌, விண்ணரசு, சுவிசேஷ நண்பன்‌, மறைநெறி. 
திருச்சபையில்‌ புது மலர்ச்சி, அருங்கொடை, விடியலை நோக்கி, 
பள்ளத்தாக்கின்‌ லீலி, ஏழையின்‌ குமுறல்‌, அருட்பணி மலா, உண்மை 
ஒலி, வைரம்‌, யுகச்‌ சிற்பி, இளந்தளிர்‌, சமுதாயச்‌ சிந்தனை. ஆகிம ஆதந்களை 
கழுதாய வகித்‌ அன்றும்‌ பிரிவில்‌ விடல்லல ரசம்‌ ' 
1. தேசோபகாரி : 

இவ்விதழ்‌ மாத இதழாகும்‌. தேசோபகாரியின்‌ முதல்‌ ஆசிரியர்‌ 
நெய்யூரில்‌ பணியாற்றி வந்த ஆங்கிலேய மிஷனெரியான சங்‌. எப்‌. 
பேலீசு ஐயர்‌ ஆவார்‌. இவ்விதழ்‌ கிறிஸ்தவத்‌ தமிழ்க்‌ கல்விக்‌ கழக 
வெளியீடாகத்‌ தொடங்கப்பட்டதாகும்‌. (Christian Verpacular Education 
50௦1!) சென்னைக்‌ கிளையின்‌ பொறுப்பில்‌ கிறிஸ்தவத்‌ தமிழ்க்‌ கல்விக்‌ 
கழகம்‌ நாகாகோவில்‌ லண்டன்‌ மிஷன்‌ அச்சகத்தில்‌ இவ்விதழைப்‌ 
பதிப்பித்து வெளியிட்டது. 1861-ஆம்‌ ஆண்டு, முதல்‌ இவ்விதழில்‌ 
நிறையப்‌ படங்களுடன்‌ செய்திகள்‌ வெளியிடப்பட்டன. 
"இப்படங்களுக்குரிய பிளாக்குள்‌" இலண்டனிலிருந்து பாய்மரக்‌ கப்பல்‌ 
வழியே ஆப்பிரிக்காவின்‌ தென்‌ முனையைச்‌ சுற்றி (சூயசுக்‌ கால்வாய்‌ 
அன்று வெட்டப்படவில்லை) என்பது நமக்கு இன்று ஆச்சரியத்தைக்‌ 


116 


கொடுக்கும்‌ என்று தேசோபகாரி நூற்றாண்டு மலா குறிப்பிடுகின்றது. 


118 


இவ்விதழ்‌ இன்று 'இந்து - கிறிஸ்தவ ஒற்றுமை இதழ்‌ ' என்று 
அந்நாளில்‌ பெயர்‌ பெற்றிருந்தது. அக்காலத்திலேயே 16,800 படிகள்‌ 
விற்பனையான சிறப்பு இவ்விதழுக்குண்டு. இவ்விதழ்‌ இன்றும்‌ தொடாந்து 
வெளிவந்து கொண்டிருக்கின்றது. 'தேசோபகாரி' யின்‌ 125 ஆம்‌ ஆண்டு 


விழா மலரில்‌ இவ்விதழினைப்‌ பற்றி, 


"தமிழ்ஸிறிஸ்தவர்கள்‌ கல்வியில்‌ தேறி, ஆவிக்குரிய அறிவையும்‌ 
எழுபபுதலையும்‌ பெறுமாறு கிறிஸ்தவக்‌ கல்வி அபிவிருத்திச்‌ சங்கத்தார்‌ 
1861 ஆம்‌ ஆணடு 'தேசோபகாரி' என்னும்‌ ஒரு தமிழ்‌ மாதப்‌ பத்திரிகையை 
வெளியிடத்‌ தீர்மானித்தனர்‌. அதைப்‌ பொறுப்போடும்‌ அறிவோடும்‌ 
திட்டமிட்ட காலத்திற்குள்‌ செய்து முடிக்கும்‌ தகுதி உடையவர்‌, தென்‌ 
திருவிதாங்கூரின்‌ ஆங்கில மிஷனெரியாய்‌ நெய்யூரில்‌ சேவைச்‌ செய்து 
வந்த மறை திரு. பேலீஸ்‌ ஐயரே எனக்‌ கருதி அவரிடம்‌ இப்பத்திரிகையை 
வெளியிடும்‌ பொறுப்பினை ஒப்படைத்தனர்‌. 'தேசோபகாரி' என்னும்‌ 
இப்பத்திரிகை இந்த தேசத்தின்‌ மெய்யான உபகாரியாய்‌ 
பயன்படுவதற்குத்‌ தேவன்‌ அனுக்கிரகம்‌ செய்வாராக' என்ற 
பிரா்த்தனையோடு 1861 ஆம்‌ ஆண்டு ஜனவரி மாதம்‌ தேசோபகாரியின்‌ 
முதல்‌ இதழ்‌ வெளியானது. இன்று போலவே அன்றும்‌ இது ஓர்‌ திங்களேடு. 
20 பக்கங்களைக்‌ கொண்டது. ஆண்டுதோறும்‌ முதல்‌ இதழில்‌ Desopவிய 
an illustrated Tamil Magazine published by the Chrisitan Literature 
Society for India Vol-printed at the London Mission Press, Nagercoll 


என்ற தலையங்கம்‌ காணப்பட்டது. மாதாந்த வெளியீடுகள்‌ 


[19 


தொடர்ச்சியாய்‌ பக்கம்‌ இடப்பட்டு ஆண்டு இறுதியில்‌ 240 பக்கங்களில்‌ 
முடிவடைந்தன. ஆண்டு தோறும்‌ இதழில்‌ அவ்வாண்டில்‌ பிரசுரிக்கப்படூம்‌ 
பொருள்களின்‌ அட்டவணை பக்க எண்களுடன்‌ ஆங்கிலத்திலும்‌, 
தமிழிலும்‌ கொடுக்கப்பட்டன. ஒவ்வொரு இதழிலும்‌ கடைசிப்‌ பக்கத்தில்‌ 
Printed for the Christian Literature society for India at the London 
Mission Press, Nagercoil என்ற குறிப்பையும்‌ காணலாம்‌. 'தேசோபகாரி' 
வெளியீடுகளில்‌ அடங்கிய தலைப்புக்கள்‌ சரித்திரம்‌ தொட்டு விஞ்ஞானம்‌ 
வரையிலும்‌ பரந்தவை. பண்டைச்‌ சரித்திரம்‌, பழம்‌ நாகரிகம்‌, பல நாட்டுப்‌ 
பழமொழிகள்‌, புதுக்‌ கண்டுபிடிப்புகள்‌, விஞ்ஞானம்‌, சமுதாயத்‌ தீமைகள்‌, 
நிகழ்காலச்‌ சம்பவங்கள்‌ என்பன இப்பிரிவுகளில்‌ சிலவாகும்‌. கார்க்தேயு 
நகரின்‌ அழிமேடு, சியாம்‌ தேசத்தார்‌, ஜான்சிபார்‌ தீவு, யூதரும்‌ பாலஸ்தீன 
தேசமும்‌, எகிப்தியா நா பாய்ச்சும்‌ முறை, சுமத்திரா தீவின்‌ கற்பூர 
மரங்கள்‌, கனம்‌ பொருந்திய மீட்‌ ஐயரின்‌ மரணம்‌, புனர்விவாகம்‌, 
வானசாஸ்திர வியாக்கியானம்‌, பூமியின்‌ உள்‌ அடுக்குகள்‌, சாதி 
றா அடிமை வியாபாரம்‌ என்பவையெல்லாம்‌ ஆரம்பகாலத்‌ 
தேசோபகாரியில்‌ வெளியிடப்பட்ட சில தலைப்புக்கள்‌ 1909 டிசம்பா மாத 


இதழுடன்‌ 'தேசோபகாரி' நின்றுவிட்டது. 


தென்‌ திருவிதாங்கூர்‌ ஃ லண்டன்‌ மிஷன்‌ சபைகளிலுள்ள 
கிறிஸ்தவாகளின்‌ பக்தி அபிவிருத்தியைக்‌ கருதியும்‌ பொது 
முன்னேற்றத்தைக்‌ கருதியும்‌ ஒரு தீபிகை அச்சிட்டூப்‌ பிரசுரஞ்செய்ய 
வேண்டுமெனச்‌ சபாலோசனைச்‌ சங்கம்‌ தீர்மானம்‌ செய்திருக்கிறது. பல 


வருடங்களாகப்‌ பிரசுரஞ்‌ செய்யப்பட்டு வந்த 'தேசோபகாரி, 'மாதர்‌ 


120 


போதினி', 'வேதியா விளக்கு', 'தாமப்‌ பள்ளி போதம்‌', 'சுவிசேஷ பிரபல்ய 
விளக்கம்‌',  'சுவிசேசத்தூதிகை' முதலிய மிகவும்‌ அருமையான 


தீபிகைகள்‌ நின்று போகவும்‌ அவைகளுக்கு பதிலாய்‌ எல்லாக்‌ 


்‌. கிறிஸ்தவாகளுக்கும்‌ பிரயோசனமாகவுள்ள தீபிகைகள்‌ பிரசுரமாகாத 


குறையை அகற்றும்‌ பொருட்டு இத்தாமானஞ்‌ செய்யப்பட்டது. 
இம்மாதாந்த தீபிகை 'தேசோபகாரி' என்றழைக்கப்பட்டும்‌. புத்துயிர்‌ பெற்ற 
தேசோபகாரியின்‌ முதல்‌ ஆசிரியர மறை திரு. ஜே. ஏ. ஜேக்கப்‌ 
அவர்கள்‌. இதன்‌ முதல்‌ இதழ்‌ 1934 ஆம்‌ ஆண்டு ஏபரல்‌ மாதம்‌ றிங்கல்‌ 
தெளபே ஜயர்‌ இதழாக வெளிவந்தது. 1934 முதல்‌ புதிய தொடர்‌ எண்கள்‌ 
கொடுக்கப்பட்டன. 
எனது உ 5 

'தேசோபகாரி' -தொடக்கம்‌ 1861, ஒவ்வொரு இதழிலும்‌ அச்சிடப்படுகிறது. 
தேசோபகாரிக்கு 'குமரிப பேராயத்தின்‌ மாதக்‌ குறிப்பேடு என்ற பட்டப்‌ 
பெயரும்‌ உண்டூ.. தற்போதைய தேசோபகாரி இதழின்‌ ஆசியா 
அருள்திரு ஜே. ஜெயக்குமா£ ஆவார்‌"'”. 

கதி... பழமையான இதழ்களுள்‌ ஒன்றாகும்‌. இவ்விதழ்‌ 
தென்திருவிதாங்கூர்‌, குமரிப்பகுதி மக்களின்‌ நாகரிகம்‌, சமயப்பற்று, 
கல்வி வளர்ச்சி, சமுதாய முன்னேற்றம்‌ ஆகியவற்றைப்பேணும்‌ வகையில்‌ 
தொடங்கப்பட்டது. மாத இதழாக நாகர்கோவிலிலிருந்து வெளி 
வருகின்றது. பேலீஸ்‌ ஐயா 1877 வரை இவ்விதழின்‌ ஆசிரியராகப்‌ 


பணியாற்றினார்‌. 


121] 


"தொடக்க கால 'தேசோப காரி' இதழ்களில்‌ வரலாறு, நாகரிகம்‌. 
பன்னாட்டுப பழ மொழிகள்‌, புதியக்‌ கண்டுபிடிப்புகள்‌, அறிவியல்‌, 
நிகழ்காலச்‌ செய்திகள்‌, பிறசெய்திகள்‌ ஆகியன வெளியிடப்பட்டன. 1934 
- ஆம்‌ ஆண்டிற்குப்‌ பிறகு மாதர்‌ பகுதி, பாலர்‌ பகுதி, இந்திய 
வாத்தமானம்‌, திருவிதாங்கூர்‌ வாத்தமானம்‌ போன்ற புதிய பகுதிகள்‌ இடம்‌ 


பெற்றன" '”. 


1959 - ஆம்‌ ஆண்டு ஜுன்‌ மாதம்‌ இரண்டாம்‌ நாள்‌ 
தென்திருவிதாங்கூர்‌ மறை மாவட்டம்‌ தென்கேரளம்‌, குமரி என்னும்‌ 
இரண்டு மறைமாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது. அன்றிலிருந்து 
'தேசோபகாரி' கன்னியாகுமரி மறைமாவட்ட மாத இதழாக வெளிவரத்‌ 
தொடங்கியது. தேசோபகாரியின்‌ இதழாசிரியாகளாக சி. இராபாட்‌ புரூஸ்‌. 
அருள்‌ திரு. ஏ. வில்லியம்‌ தாமஸ்‌ ஆகியோர்‌ திறம்படச்‌ செயலாற்றி 
அவ்விதழின்‌ வளர்ச்சிக்கு வழி காட்டியுள்ளனர்‌. தற்பொழுது அருள்திரு. 
சி. இராஜ மணி இவ்விதழின்‌ பதிப்பாசிரியராக உள்ளார்‌. இவ்விதழின்‌ 
வணிக நிரவாகியாகவும்‌, வெளியீட்டாளராகவும்‌ டாக்டர்‌ ஆர்‌. பால்ராஜ்‌ 


இருந்து வருகின்றார்‌. இவ்விதழ்‌ 44 பக்கங்கள்‌ வரை அச்சிடப்படுகின்றது. 


தற்பொழுது இவ்விதழில்‌ பேராயர்‌ கடிதம்‌, ஆசிரியா்‌ கடிதம்‌, தியான 
பீடம்‌, அருள்‌ உரை, மேடை, பூவும்‌ பிஞ்சும்‌, கவிதை அரங்கம்‌, வாசகா 
குரல்‌, நண்பனின்‌ கடிதம்‌, தொடர்கதை, படக்கதை, பாடல்‌, கட்டுரை, 
விளம்பரம்‌, சிறுகதை, வினா விடை, நினைவு அஞ்சலி, துணுக்குகள்‌ 
போன்ற பகுதிகள்‌ இடம்‌ பெற்றுள்ளன. இவற்றுள்‌ ஆசிரியர்‌ கடிதம்‌, 
கவிதைகள்‌, கட்டுரைகள்‌, சிறுகதைகள்‌, நாடகங்கள்‌, பூவும்‌ பிஞ்சும்‌ 


முதலான பகுதிகள்‌ சமுதாயச்‌ செய்திகளைக்‌ கொண்டனவாக 


122 


விளங்குகின்றன. இருப்பினும்‌ இவ்விதழ்‌ சமயச்‌ செய்திகளுக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுத்து வருகின்றது. வீ. ப. கா. சுந்தரம்‌ எழுதியுள்ள 
அருள்‌ குறள்‌ ' இவ்விதழில்‌ துணுக்குகளாக இடம்‌ பெற்றுள்ளது. 
நாகாகோவில்‌ கஸ்பா சபை - கன்வென்ஷன்‌, எட்வின்‌ ஸ்டான்லி றோஸ்‌ 
நினைவு வேத அறிவுப்‌ பகுதி, தியானபீடம்‌, அருளுரைப்‌ பகுதி, கிறிஸ்தவ 
பக்தி முயற்சி சங்க செய்திகள்‌, திருப்பணித்‌ திட்டம்‌, உயிரத்தெழுதல்‌ 
நற்செய்தியின்‌ பெருமை, தபசு கால நோன்பு வாழ்வு, முழு இரவு ஜெபம்‌ 


முதலான சமயச்‌ செய்திகள்‌ இவ்விதழில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 


11. நம்வாழ்வு : 

இவ்விதழ்‌ 1941 -. ஆம்‌ ஆண்டு சென்னையில்‌ 
தொடங்கப்பட்டதாகும்‌. தற்பொழுது இவ்விதழ்‌ 1992 - ஆம்‌ ஆண்டு முதல்‌ 
நாகர்கோவிலில்‌ வெளிவந்தது. கிறிஸ்தவாகளுக்கு ஒரு இதழ்‌ வேணடும்‌. 
அது கல்கி இதழ்‌ போன்று பொது இதழாகவும்‌, அதே நேரத்தில்‌ சற்றுச்‌ 
சமயம்‌ சார்ந்தும்‌ இருக்க வேண்டும்‌ என்ற நோக்கத்துடன்‌ இவ்விதழ்‌ 
செயல்பட்டு வந்தது. இவ்விதழில்‌ கத்தோலிக்கச்‌ செய்திகள்‌ சிறப்பிடம்‌ 
பெற்றது. அத்துடன்‌ சிறு கதை, மருத்துவம்‌, நாட்டூ நடப்பு, கேள்வி - பதில்‌ 
முதலான பகுதிகளும்‌ இடம்‌ பெற்றுள்ளன. இவ்விதழில்‌ 'இது தமிழக 
ஆயாகள்‌ அனுமதியுடன்‌ வெளிவரும்‌ நம்‌ வாழ்வு சங்க வெளியீடு என்ற 
அறிவிப்புக்‌ காணப்படுகின்றது. இவ்விதழில்‌ அரசியல்‌ செய்திகளும்‌ இடம்‌ 


பெற்றுள்ளன. 


[22 


ஆன்மீகம்‌, சட்டம்‌, உளவியல்‌, கவிதைகள்‌, அரசியல்‌, சமயம்‌, 
பெண்ணியம்‌, அன்பியம்‌,' பொது அறிவு, அமலாவின்‌ பதில்கள்‌, தியான 
அழைப்பு, திருசசபைச்‌ செய்திகள்‌, விளம்பரா/கள்‌, அன்பின்‌ 
பணியாளர்கள்‌ சபை, கட்டுரைகள்‌, இலக்கியம்‌ முதலான பல்சுவைப்‌ 
பகுதிகள்‌ நம்‌ வாழ்வு வார இதழில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. இவ்விதழில்‌ 
சிறுவா பகுதியும்‌ இடம்‌ பெற்றுள்ளது. 1998 - இல்‌ இவ்விதழிஆசிரியா அ. 
வின்சென்ட்‌ சின்னத்துரை ஆவார்‌. தனி இதழ்‌ ஒன்றின்‌ விலை 3 ஆண்டு 
சந்தா விலை 150 ஆகும்‌. ஆயுள்‌ சந்தா தனி நபர்களுக்கு ரூ. 2000 
எனவும்‌, நிறுவனங்களுக்கு ரூ. 2500 எனவும்‌ குறிக்கப்பட்டூள்ளது. 


இவ்விதழ்‌ தற்பொழுது நு எரு. 


11. வருகையின்‌ தூதன்‌ : 

இவ்விதழ்‌ 1955 கீல்‌ தொடங்கப்பட்டதாகும்‌. இது ஒரு மாத 
இதழாகும்‌. இயேசு கிறிஸ்துவின்‌ இரண்டாம்‌ வருகையை உலகிற்கு 
எடுத்துக்‌ கூறுவதே இவ்விதழின்‌ நோக்கமாக அமைந்துள்ளது. 
கட்டுரைகளே இதழ்‌ முழுவதும்‌ இடம்‌ பெற்றுள்ளன. இக்கட்டுரைகள்‌ 
பெரும்பான்மையும்‌, 'ஹெரால்ட்‌ ' என்ற ஆங்கில இதழின்‌ தமிழாக்கச்‌ 
செய்திகளாக வெளிவருகின்றன. கட்டுரைத்‌ தலைப்புகள்‌ 
ஆங்கிலத்திலும்‌, தமிழிலும்‌ தரப்படுகின்றன. இவ்விதழின்‌ தற்6பாதைய 
ஆசிரியா மறை திரு. எஸ்‌. வெஸ்லி தேவதாசன்‌ ஆவார்‌. 
நாகர்கோவிலிலிருந்து வெளியிடப்படும்‌ இவ்விதழின்‌ ஆண்டுக்‌ கட்டணம்‌ 


ரூ. 10 ஆகும்‌. 38 % 26 செ. மீ. அளவில்‌ எட்டுப்‌ பக்கங்களில்‌ 


124 


அச்சாகின்றது. கிறிஸ்தவன்‌ ஒரு புதிய சிருஷ்டி, காத்திருப்பதும்‌ கிரியை 
வம்‌, பரலோகத்தில்‌ பொக்கிஷங்களைச்‌ சோத்து வைப்பது எப்படி, 
கிறிஸ்துவோடு ஆளுகை செய்தல்‌, கிறிஸ்தவன்‌ பூரணமாவதை தேவன்‌ 
எதிர்பார்க்கிறார்‌. அகில உலக எழுப்புதல்‌, ஆவிக்கேற்றபடி நடத்தல்‌, 
தனிப்பட்ட வாழ்க்கையில்‌ எழுப்புதல்‌, சொந்தக்‌ குடும்பத்தில்‌ கிறிஸ்தவ 
வாழ்க்கை, ஜெபத்தில்‌ தூய ஆவியானவரின்‌ உதவி, பயனுள்ள மன்றாட்டு 
ஜெபம்‌, விசுவாசம்‌, இயேசு கிறிஸ்து உண்மையானவர்‌, 
ஆட்டுக்குட்டியானவரின்‌ இரத்தத்தின்‌ வல்லமை முதலான கிறிஸ்தவ 


சமயச்‌ செய்திகள்‌ இவ்விதழில்‌ வெளிவருகின்றன. 


1. தென்‌ ஓலி : 


இவ்விதழ்‌ 1961 - இல்‌ தொடங்கப்பட்டதாகும்‌. இவ்விதழுக்கென்று 
ஆசிரியர்‌ குழு உள்ளது. கோட்டாறு. மறை மாவட்ட .. : . இதழாகும்‌. 
கோட்டாறு இறை மக்களின்‌ இறையியல்‌ இதழ்‌ என்ற அறிவிப்புடன்‌ 
வெளிவருகின்றது. இவ்விதழில்‌ சிறு கதைகள்‌, பாடல்கள்‌, துணுக்குகள்‌, 
கட்டுரைகள்‌, மருத்துவ குறிப்புக்கள்‌, மறைமாவட்டச்‌ செய்திகள்‌, 
நகைச்சுவைகள்‌ ஆகியன இடம்பெறுகின்றன. தென்‌ ஒலி வெளியீட்டு 
சங்கவெளியீடான இவ்விதழ்‌ நாகர்கோவில்‌ அசிசி அச்சகத்தில்‌ அச்சிட்டு 
வெளியிடப்படூகின்றது. இவ்விதழின்‌ ஆசிரியர்‌ ம.ப. சேவியா ஆவார்‌. 
'அறிவுக்கு ஆயிரம்‌ ட என்னும்‌ தலைப்பில்‌ அறிவியல்‌ - செய்திகள்‌, 


அருள்வாழ்வு, திருச்சபைச்‌ செய்திகள்‌, மகளிர்‌ பகுதி, தலித்‌ 


கிறிஸ்தவர்களின்‌ உரிமைப்‌ - போராட்டம்‌, கொடிய நோய்கள்‌, விவிலியப்‌ 
புதிர்‌, குமரி திருச்சபையில்‌ பெண்கள்‌ சந்திக்கும்‌ சவால்கள்‌, தென்னவன்‌ 
பதில்கள்‌ ஆகிய சமுதாயச்‌ செய்திகள்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 'எதிரொலி' 
என்னும்‌ தலைப்பில்‌ வாசகர்‌ கடிதங்களும்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 24 
பக்கங்களைக்‌ கொண்ட இவ்விதழின்‌ ஆண்டு சந்தா ரூ. 30: ஆயுள்‌ சந்தா 
ரூ. 300 ஆகும்‌. இவ்விதழில்‌ கட்டுரை டில்‌ சமுதாயச்‌ செய்திகள்‌ 


முக்கியத்துவம்‌ பெற்றுள்ளன. 


ட. விண்ணரசு : 

"கிறிஸ்தவ ஒருமைப்பாட்டு மு.ற்போக்குச சிந்தனை ஏடு, 
'கிறிஸ்தவ சீர திருத்த முற்போக்குச்‌ சிந்தனை ஏடு என்னும்‌ 
அறிவிப்புகளோடு வெளிவரும்‌ இவ்விதழ்‌ 1973--இல்‌ 
தொடங்கப்பட்டதாகும்‌. முள்ளங்கினாவிளையிலிருந்து மாதம்‌ இருமுறை . 
இதழாக வெளிவருகின்றது. இவ்விதழின்‌ ஆசிரியர்‌ டி. மத்தியாஸ்‌ ஆவார்‌. 
சாதி, சமய, மொழி எல்லைகளைக்‌ கடந்த இறையாட்சியைக்‌ கொண்டு 
வரல்‌, மனம்‌, அறிவு, வாழ்க்கை இவற்றை வளப்படுத்தி நெறிப்படுத்தும்‌ 
வளர்ச்சி திட்டப்‌ பணிகளில்‌ ஈடுபடல்‌, சமயங்களைத்‌ தூய்மையான 
வழியில்‌ கற்பித்தல்‌ சமயங்களுக்கிடையே உறவையும்‌ மனித 
நேயத்தையும்‌ வளாத்தல்‌, மனித வாழ்வை வளப்படுத்தும்‌ எல்லாத்‌ 
துறைகளிலும்‌ சமயம்‌ சார்ந்த, சமயம்‌ சாரா ஒருமைப்பாட்டையும்‌, மனித 


உரிமைகளையும்‌ பாதுகாக்க முயற்சித்தல்‌, விண்ணரசு வாழ்க்கையை 


12௦ 


vi. சுவிசேஷ நண்பன்‌ : 


1974 - இல்‌ இவ்விதழ்‌ தொடங்கப்பட்டது. கிறிஸ்துவின்‌ 
நற்செய்தியை அறிவித்தல்‌ ' என்பதே இதழின்‌ நோக்கமாகும்‌. சுவிசேஷ 
நண்பன்‌ ஒருங்கிணைப்பின்‌ நற்செய்திகள்‌, வானொலி நிகழ்ச்சிகள்‌, வட 
இந்தியாவில மலைவாழ்‌ மக்களிடையே செயலாற்றும்‌ பணிகள்‌ 
போன்றவற்றை இதழ்‌ வெளியிட்டு வத்தல்‌ மாதந்தோறும்‌ வெளி 
வரும்‌ இவ்விதழின்‌ முதல்‌ ஆசிரியர்‌ தி. அக. பிரேம்‌ தேவசிங்‌ ஆவார்‌. 
பின்னர்‌ ராஜா இவ்விதழாசிரியர ஆனார்‌. 1992 - இல்‌ திருமதி 
ஸ்டெல்லா பிரேம்‌ ஆசிரியரானார்‌. இவ்விதழின்‌ ஆண்டுச்‌ சந்தா ரூபாய்‌ 15 
ஆகும்‌. 21% 16 செ. மீ. அளவில்‌ தற்பொழுது 12 பக்கங்களில்‌ வெளிவந்து | 
கொண்டிருக்கின்றது. நாகர்கோவிலில்‌ வெளிவரும்‌ இவ்விதழ்‌ 
காலாண்டுக்கு ஒரு முறை 'இவாஞ்சலிக்கல்‌ பிரண்ட்‌' என்னும்‌ பெயரில்‌ 
ஆங்கிலத்தில்‌ வெளியிடப்படுகின்றது. இவ்விதழில்‌ தெய்வீக சுகமும்‌ 
அற்புத அடையாளங்களும்‌, சுவிசேஷ நண்பன்‌ - சாட்சி, பணித்தளச்‌ 
செய்திகள்‌, தேவைகள்‌, உபவாச ஜெபம்‌, உலகச்‌ செய்திகள்‌, பொது 
அறிவுச்‌ செய்திகள்‌, நடப்புச்‌ செய்திகள்‌, வேத வினா, ஆகியன இடம்‌ 
பெறுகின்றன. இவ்விதழ்‌ 'சிறுவர்‌ இல்லம்‌' ஒன்றையும்‌ நடத்தி வருகின்றது 


என்பது குறிபபிடத்தக்கதாகும்‌. 


| 26 


vii. மறைநெறி : 


இவ்விதழ்‌ 1975-இல்‌ தோன்றிய மாத இதழாகும்‌. சமய, சமுதாயச்‌ 
செய்திகள்‌ இவ்விதழில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. இவ்விதழில்‌ உலகச்‌ 
செய்திகள்‌ துணுக்குகளாகத்‌ தரப்பட்டு, அவற்றிற்குத்‌ தொடர்புடைய 
விவிலியப்‌ பகுதியும்‌, எடுத்துக்காட்டப்பட்டுள்ளன. தற்கொலை எண்ணம்‌ 
தவறானது. புகைப்பிடித்தல்‌, உடல்‌ நலத்துக்குக்‌ கேடு விளைவிக்கும்‌; 
சிகரெட்‌ புகைப்பது எயிட்ஸை விடக்‌ கொடியது முதலான சமுதாயக்‌ 
கருத்துக்களை வெளிப்படுத்தும்‌ துணுக்குகள்‌ காணப்படுகின்றன. 'தேடி 
வாசியுங்கள்‌' என்னும்‌ தலைப்பில்‌ விவிலியப்‌ போட்டி 
கொடுக்கப்பட்டூள்ளது. குஜராத்‌ வன்முறை, தொலைக்காட்சி ஒளி - ஒலி 
பரப்பின்‌ தீமைகள்‌ ஆகியனவும்‌ எடுத்துக்காட்டப்பட்டுள்ளன. 'பணிவிடை , 
விடுமுறை வேதாகமப்‌ பள்ளி, கிருபை வரங்களைப்‌ பெற்றுக்‌ 
கொள்ளுங்கள்‌, இரத்தச்‌ சாட்சிகள்‌, தீர்க்கத்‌ தரிசனம்‌ என்னும்‌ 
தலைப்புக்களில்‌ சமயச்‌ செய்திகள்‌ வெளிவந்துள்ளன.  'எதிரொலி' 
என்னும்‌ தலைப்பில்‌ வாசகர்‌ கடிதங்கள்‌, கட்டுரைகள்‌, துணுக்குகள்‌ 
ஆகியன இதழின்‌ உள்ளடக்கப்‌ பகுதியாக உள்ளவ; குமரி மாவட்டம்‌ 
கருங்கலில்‌ இருந்து வெளிவரும்‌ இம்மாத இதழில' உடல்‌ நலச்‌ 
செய்திகளும்‌ இடம்‌ பெற்றுள்ளன. இவ்விதழாசியா தெ. செ. ஞானதாஸ்‌ 


ஆவார்‌. 21% 14 செ. மீ. அளவில்‌ 24 பக்கங்களில்‌ அச்சிடப்‌ பெற்றுள்ளது. 


122 


vii. திருச்சபையில்‌ புதுமலர்ச்சி : 


இவ்விதழ்‌ 'கிறிஸ்தவ புதுமலாச்சி இயக்கம்‌ ' என்ற அமைப்பின்‌ 
வெளியீடாகும்‌. 1976 இல்‌ தொடங்கப்பட்டது. மாதம்‌ ஒரு முறையும்‌ சில 
சமயங்களில்‌ இரு முறையும்‌ வெளிவருகின்றது. திருமறைச்‌ 
, கூடம்‌ கெற்றுள்ளளடு 
சிந்தனைகளை உள்ளடக்கிய கட்டுரைகள்‌ அதிகம்‌, இவ்விதழாசியா்‌ 
மறை திரு. த்தி ஆவார்‌. ஆண்ட.. சந்தா ரூ6 ஆகும்‌. 36% 26 செ.மீ என்ற 
அளவில்‌ நான்கு பக்கங்களில்‌ நாகாகோவிலிலிருந்து வெளிவருகின்றது. 
இவ்விதழாசிரியராக மறை _.நிரு ஒய்‌. கிறிஸ்டோபர்‌ இருந்தார்‌. 
தற்பொழுது அருள்திரு. டதி இதழாசிரியராகப்‌ பணியாற்றி 
வருகின்றார்‌. இவ்விதழ்‌ தென்னிந்தியத்‌ திருச்சபைசசீர்திருத்த மக்கள்‌ 
இயக்க வெளியீடாகும்‌. தென்னிந்தியத்‌ திருச்சபைகளில்‌ சீர்திருத்தம்‌ 
செய்து புது மலாச்சியை ஏற்படுத்தும்‌ நோக்கத்தில்‌ இவ்விதழ்‌ 
தொடங்கப்பட்டது. நீதி, நல்லிணக்கம்‌, அமைதி என்ற முழக்கத்துடன்‌ 


இவ்விதழ்‌ வெளிவந்து கொண்டிருக்கின்றது. 


1%. அருங்கொடை : 

இது கிறிஸ்தவ மறுமலாசசி மாத இதழாகும்‌. 1979-ஆம்‌ ஆண்டு 
தொடங்கப்பட்டது. தமிழ்க்‌ கிறிஸ்தவாகளுக்கு கிறிஸ்தவ 
மறுமலாச்சியைத்‌ தோற்றுவிப்பதற்கான உதவியை அளித்தல்‌ என்பது 
இன... நோக்கமாகும்‌. இவ்விதழில்‌ உளவியலும்‌, ஆன்மீகமும்‌. 


பற்றிய செய்திகள்‌ இடம்‌ பெற்றுள்ளன. குழுக்களில்‌ உருவாகும்‌ 


130 


பிரச்சினைக்குத்‌ தீர்வு காண்பது எப்படி - என்னும்‌ உளவியல்‌ தொடர்‌ 
கட்டுரை, சிந்தனை ஆற்றல்‌ பற்றிய கருத்துத்‌ தெளிவினை 
புலப்படுத்துகின்றது. நாகர்கோவிலில்‌ மாத இதழாக வெளிவந்து 
கொண்டிருக்கின்றது. இவ்விதழ்‌ ஆசிரியர்‌ சுவாமி மு. வல்தாரிசு ஆவார்‌. 
விவிலிய விளக்கக்‌ கட்டுரைகள்‌ முக்கியத்துவம்‌ பெற்றுள்ளன. 
கட்டுரைகளுக்குத்‌ தொடர்‌ எண்கள்‌ கொடுக்கப்படுகின்றன. 
இவ்விதழுக்கென்று ஆசிரியர்‌ குழு ஒன்றும்‌ செயலாற்றி வருகின்றது. 
இவ்விதழின்‌ ஆண்டு சந்தா ரூ. 15 ஆகும்‌. 21% 13 செ. மீ. அளவில்‌ 32 
பக்கங்களில்‌ இதழ்‌ அமைந்துள்ளது. இவ்வாறு குமரியில்‌ பன்முக 


இதழ்களும்‌ வெளி வந்து கொண்டிருப்பது குறிப்பிடத்‌ தக்கதாகும்‌. 


௩, விடியலை நோக்கி: 


1982-இல்‌ மார்த்தாண்டத்தில்‌ தொடங்கப்பட்ட இர. மாத 
இதழாகும்‌. 'சமத்துவ சமுதாயம்‌ படைக்கும்‌ மாத இதழ்‌ என்ற 
அறிவிப்போடு வெளிவரும்‌ இவ்விதழில்‌ மதவாதம்‌ குறித்தச சிறப்புக்‌ 
கட்டுரை, பட்ஜெட்‌ விளக்கங்கள்‌, பொருளாதாரம்‌, உளவியல்‌, நூல்‌ 
அறிமுகம்‌, பெண்கள்‌ நலம்‌, கவிதைகள்‌, வாக்க உணாவு, மதுபான 
எதிர்ப்பு, கேள்வி-பதில்‌, வறுமை, பட்டினிக்‌ காடுமை, இளைஞர்‌ நலம்‌ 
முதலான சமுதாயச்‌ செய்திகள்‌ இடம்‌ பெற்றுள்ளன. இவ்விதழின்‌ 


ஆசிரியராக எஸ்‌. செல்வராஜ்‌ பணியாற்றி வருகின்றார்‌. 


131 


i. பள்ளத்தாக்கின்‌ லீலி : 

1983 ஏப்ரலில்‌ குமரியில்‌ 'கடமலைக்‌ குன்று' என்னும்‌ ஊரில்‌ 
'சாரோனின்‌ ரோஜா' என்ற பெயரில்‌ இவ்விதழ்‌ தொடங்கப்பட்டது. 
அவ்விரண்டு ஜுலை மாதம்‌ முதல்‌ இவ்விதழ்‌ 'பள்ளத்தாக்கின்‌ லீலி' என்ற 
பெயரில்‌ வெளிவருகின்றது. ன்‌ சாரோனின்‌ ரோஜாவும்‌, 
பள்ளத்தாக்குகளின்‌ லீலி மலருமாய்‌ இருக்கிறேன்‌. [சாலமன்‌ 
உன்னதப்பாட்டு 2:1] என்பது விவிலிய உரையாகும்‌. இவ்விவிலிய 
உரையின்‌ விளக்கமாக இவ்விதழ்‌ வெளி வந்து கொண்டிருக்கின்றது. 

ஆண்டுதோறும்‌ சிறுவ கதைமலா்‌ (சிறுவா மலா) 
ஒன்றையும்‌ வெளியிட்டு வருகின்றது. கிறிஸ்துவுக்குள்‌ வழி நடத்துதல்‌, 
விவிலிய அறிவைப்‌ பெருக்குதல்‌ என்பனவற்றை நோக்கமாகக்‌ கொண்டு 
இவ்விதழ்‌ வெளியிடப்படூகின்றது. சிறுகதை எழுதும்‌ பழக்கத்தை 
உருவாக்குதல்‌, திறனாய்வுத்‌ தோவுகள்‌ நடத்துதல்‌ போன்றவை 
இவ்விதழின்‌ சிறப்பு அம்சங்களாகும்‌. தா. பிரபாகரதாஸ்‌ என்பவர்‌ இதம்‌ ' 
ஆசிரியா ஆவார்‌. ஆண்டுச்‌ சந்தா இல்லை. 21% 14 செ. மீ. அளவில்‌ 24 
பக்கங்களில்‌ அச்சிடப்படும்‌ இவ்விதழ்‌ மேக்கா மண்டபத்திலிருந்து மாத 
இதழாக வெளி வந்து கொண்டிருக்கின்றது. 'குழந்தைகள்‌ மலா்‌' என்ற 
அறிவிப்புடன்‌ வெளிவரும்‌ இவ்விதழில்‌ மாத ஜெபக்‌ குறிப்புகள்‌, சாரோன்‌ 
வேத அறிவுப்‌ போட்டி, குறுக்கெழுத்துப்‌ போட்டி, ஆசிரியா்‌ கடிதம்‌, நாட்டு 
நடப்புச்‌ செய்திகள்‌, புற்று நோயாளிகளுக்கு உதவுதல்‌, குழந்தைகள்‌ 


காப்பகம்‌, சிறுவ்களுக்கான கவிதைகள்‌, பொது அறிவுச்‌ செய்திகள்‌, 


132 


குழந்தைகளுக்கான சிறுகதைகள்‌ ஆகியன இடம்‌ பெறுகின்றன. 
சிறுவாகளுக்கு நல்லொழுக்கத்தைக்‌ கற்பித்தல்‌, போட்டிகளில்‌ 
பங்கேற்கச்‌ செய்தல்‌, சிறுவ்களின்‌ பொது அறிவினை வளாத்தல்‌ என்ற 
நோக்கங்களில்‌ இவ்விதழ்‌ சிறுவர்களுக்குப பயனுள்ள சமூகப்‌ 
பணிகளைச்‌ செய்து வருகின்றது. சிறுவர கதை மலரில்‌ சிறுவர்களுக்கான 
அறிவூட்டல்‌ கதைகளும்‌, நீதிக்‌ கதைகளும்‌ இடம்‌ பெற்றுள்ளன. இச 


சிறுகதைப்‌ படைப்புக்கள்‌ விவிலிய நீதிக்கருத்துக்களின்‌ அடிப்படைகளில்‌ 


அமைந்துள்ளன. 
01. ஏழையின்‌ குமுறல்‌ : 


ஒரு சமுதாய, அரசியல்‌ விழிப்புணர்ச்சி இதழாக இவ்விதழ்‌ 
மார்த்தாண்டத்திலிருந்து வெளிவருகின்றது. 1985 இல்‌ தொடங்கப்பட்ட 
இவ்விதழ்‌ மாத இதழாகும்‌. கிறிஸ்தவரால்‌ நடத்தப்பெறும்‌ இவ்விதழில்‌ 
கிறிஸ்தவ சமயச்‌ செய்திகள்‌ இடம்பெறவில்லை. அரசியல்‌, சமுதாய 
நிலைகளே சுட்டிக்‌ காட்டப்பட்டூுள்ளன. . உளவியல்‌, இடஒதுக்கீடு, 
தலைவர்கள்‌ வரிசை, உலகச்‌ செய்தி, பெண்கள்‌ பகுதி, குடும்பம்‌, 
ண்க்து மருத்துவம்‌ எனப்பல்வேறு தலைப்புக்களில்‌ இன்றைய சமுதாய 
நிலை படம்‌ பிடித்துக்‌ காட்டப்பட்டிருக்கின்றது. இவை மட்டுமன்றிப்‌ பெட்டிச்‌ 
செய்திகளாக அட்டையின்‌ இருபுறங்களிலும்‌ தொழிலாளர்‌ நிலை, கறுப்புப்‌ 
பணம்‌, கற்பழிப்பு, அந்தியசெலவாணி, மனைவியைக்‌ 
கொடூமைப்படூத்துதகல்‌ முதலான செய்திகள்‌.டூ ஞூ சர சாண) 


சிலஇடங்களில்‌ தலைவாகள்‌, அறிஞாகள்‌, புலவாகள்‌ போன்றோரின்‌ 


பொன்மொழிகள்‌ எடுத்துக்‌ காட்டப்பட்டிருக்கின்றன. முழுக்க முழுக்கச்‌ 
சமுதாயச்‌ செய்திகளை உள்ளடக்கி வரும்‌ இவ்விதழின்‌ ஆசிரியா்‌ என்‌. 
எக்ஸ்‌. இராசாமணி ஆவார்‌.இவ்விதழின்‌ ஆண்டுச்‌ சந்தா ரூபாய்‌ 15 ஆகும்‌. 


29 “19 செ. மீ அளவில்‌ 24 பக்கங்களில்‌ அச்சிடப்பெற்றுள்ளது. 


iii. அருட்பணி மலர்‌ : 

இவ்விதழ்‌ 1992 - இல்‌ தொடங்கப்பட்டதாகும்‌. நாகர்கோவில்‌ 
அத்தியட்சாதீன சுவிசேஷ ஜெபக்‌ குழுவின்‌ மாதாந்திர வெளியீடாகும்‌. 
இந்திய அருட்‌ பணி இயக்கத்தின்‌ வெளியீடான இவ்விதழ்‌ கிறிஸ்துவை 
அறியாத மக்களிடையே ஊழியம்‌ செய்து, திருசசபைகளை நிறுவுதல்‌, 
இந்தியக்‌ கிறிஸ்தவ நற்செய்தியாளர்களின்‌ பொறுப்பை எடுத்துரைத்தல்‌ 
போன்ற நோக்கங்களின்‌ அடிப்படையில்‌ நிகழும்‌ பல்வேறு பணிகள்‌ பற்றிய 
செய்திகளை இவ்விதழ்‌ வெளியிடுகின்றது. பொதுச்‌ செயலா கடிதம்‌, 
சிறப்புக்‌ கட்டுரைகள்‌, இயக்கத்தின்‌ பணிகள்‌, தேவைகள்‌, ஜெப 
வேண்டுகோள்‌, திருமறை விளக்கம்‌ என இவ்விதழின்‌ பொருளடக்கம்‌ 


98” ஒக்‌ இ. 
அமைகின்றது. கண்ணன்கள்‌ பன்‌ அணா” இவ்விதம்‌ 


நாகரகோவிலிலிருந்து வெளி வருகின்றது. இவ்விதழில்‌ ஜெபச்‌ 


செய்திகளும்‌, சாட்சிச செய்திகளும்‌ மிகுதியாக இடம்‌ பெறுகின்றன. 


134 


xiv. உண்மை ஒலி : 


இவ்விதழ்‌ 1995 - இல்‌ தொடங்கப்பட்டது. நாகாகோவிலிலிருந்து 
மாத இதழாக வெளிவந்தது. இவ்விதழாசிரியா எம்‌. ஜெயகா ஜோசப்‌ 
ஆவார்‌. கன்னியாகுமரி சி.எஸ்‌.ஐ. கிறிஸ்தவ நலச்‌ சங்கம்‌ ஜை 
வெளியிட்டது. தற்பொழுது ௨ ைஒூநின்றுவிட்டது. இவ்விதழில்‌ 
அருளுரை, மிஷனெரிகள்‌, வேதவினா, பேராயச செய்திகள்‌ ஆகிய சமயம்‌ 
பற்றியச்‌ செய்திகளும்‌, சிறுவர்‌ பகுதி, மாதர்‌ பகுதி, விவசாயம்‌ ஆகிய 
சமுதாயம்‌ பற்றியச்‌ செய்திகளும்‌ முதியோர்‌ இல்லம்‌, இளைஞாகளுக்கு 


யோகாசனம்‌, மூலிகை மருத்துவம்‌, உடல்‌ நலம்‌ போன்ற சமூகச்‌ 


செய்திகளும்‌ இடம்பெற்றுள்ளன. இவ்விதழ்‌ 32 பக்கங்களைக்‌ 
கொண்டதாகும்‌. 
ஸு. வைரம்‌ : 

1995 - இல்‌ தொடங்கப்பட்டதாகும்‌. சமூக ௩ 


சிந்தனையாளர்‌, சாதனையாளரின்‌ மாத இதழ்‌ என்ற அறிவிப்போடு 
வெளிவரும்‌ இவ்விதழ்‌ முழுக்க முழுக்கச்‌ சமுதாய சிந்தனைகளைத்‌ 
தாங்கி வெளிவந்து க்க இவ்விதழின்‌ ஆசிரியர்‌ சி. 
ஜாண்றோஸ்‌ என்பவராவர்‌. இவ்விதழை குமரி மாவட்டம்‌ அருமனையில்‌ 
வைரம்புக்‌ ஹவுஸ்‌ நிறுவனத்தார்‌ வெளியிட்டு  ருகின்றன்‌ தனி இதழ்‌ 
ஒன்றின்‌ விலை ரூ. 3 ஆகும்‌. ஆண்டூ சந்தா 35 ஆகும்‌. இவ்விதழ்‌ தனிச்‌ 


சுற்றுக்கு மட்டும்‌ வினியோகிக்கப்படூகின்றது. இவ்விதழில்‌ சமூக வளர்ச்சி, 


135 


இந்தியாவின்‌ அரசியல்‌ பொருளாதாரம்‌, சமூகத்தில்‌ பெண்களின்‌ நிலை, 
வறுமை ஒழிப்பு, சிறுகதைகள்‌, சுற்றுச்‌ சூழல்‌ பாதுகாப்பு, கல்லுடைக்கும்‌ 
தொழிலாளர்களின்‌ நிலை.. பேட்டிகள்‌, கவிதைகள்‌, தோதல்‌, அரசியல்‌ 
செய்திகள்‌, தொடர்‌ கட்டூரை, நாட்டு நடப்புச்‌ செய்திகள்‌, முதியோர்‌ 
பிரச்சினைகள்‌, தொடர்‌ கதை, கூட்டலும்‌ கழித்தலும்‌, விதவைகள்‌ துயர்‌ 
நிலை, பொருளாதாரத்‌ தடைகள்‌, மது, புகை, போதைப்பொருள்‌. எதாப்புச 
செய்திகள்‌, மாதா விடுதலை, மானுட விடூதலை, இந்திய அரசியலில்‌ 
சாதிகளும்‌. மதங்களும்‌, வகுப்பு வாத எதிர்ப்பு, சாதிய அரசியல்‌, 
வேலைவாய்ப்பு, வட்டிக்‌ கொடுமை, காஷ்மீர்‌ பெண்களின்‌ அவல நிலை. 
தீவர வாத எதிர்ப்பு, கல்வி, மூட நம்பிக்கைகளை ஊக்குவிக்கும்‌ மத்திய 
அரசின்‌ சோதிட கல்வித்‌ திட்டத்திற்கு எதிர்ப்பு, உழவர்கள்‌ மேம்பாடு, 
வரதட்சணை போன்ற வைரம்‌ வாய்ந்த 'சமுதாயச்‌ சிந்தனைகளை 


உள்ளடக்கியதாக இவ்விதழ்‌ வெளிவந்து கொண்டிருக்கின்றது. 
Xv. யூகச்சிற்பி: 


'இளைஞாகளை ஒருங்கிணைத்து மனித மாண்புடன்‌ முழு 
விடுதலைக்காக நிறைவு வாழ்வை நோக்கிப்‌ பயணிக்க வேணடும்‌, 
என்னும்‌ நோக்கத்துடன்‌ தொடங்கப்பட்ட இவ்விதழின்‌ ஆசிரியராக எப்‌. 
ஜோசப்ராஜ்‌ பணியாற்றி வருகின்றார்‌. 'இளைஞர்‌ மாணாக்கா இதழ்‌ ' என்ற 
அறிவிப்போடு வெளிவரும்‌ இவ்விதழ்‌ இரு மாத இதழாகும்‌. தனி இதழ்‌ 
ஒன்றின்‌ விலை ரூ. 3 ஆகும்‌. இவ்விதழுக்கென்று ஆசிரியர்‌ குழுவும்‌ 


உள்ளது. நாகர்கோவில்‌ சேவியர்‌ மேய்ப்புப பணி நிலையம்‌ இவ்விதழை 


136 


அறை: ஸம்‌ 00] 
வெளியிடுகின்றது. 1996டசவ2000 ,. *. யபுகச்சிற்பி' இதழ்களில்‌ 


தலையங்கம்‌, அறிவியல்‌ செய்திகள்‌, பொது அறிவுப்‌ போட்டி, கவிதைகள்‌, 
கணினி அறிவியல்‌, தகவல்‌ தொடர்பு துறையில்‌ அறிவியல்‌ முன்னேற்றம்‌, 
இளைஞர்‌ இலட்சியம்‌, தோதல்‌, இளைஞா்‌ இயக்கச்‌ செய்திகள்‌, 
தொழிலாளர்‌ லன்‌ நோகாணல்‌, மாணவர்‌ பக்கம்‌, கல்வி, கேள்வி-பதில்‌, 
சிறுகதை முதலான சமுதாயச்‌ செய்திகள்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 
இவ்விதழில்‌ கவிதைகள்‌ மிகுதி, கவிதைகள்‌ வாயிலாகச்‌ சமுதாயச்‌ 


சிந்தனைகள்‌ வெளிப்படுத்தப்படுகின்றன. 


Xvi. இளந்தளிர்‌ : 

"கோட்டாறு மறை மாவட்டச்‌ சிறார்‌ பணிக்குழு தொடர்பு இதழான 
இளந்தளிர்‌ 1997-ஆம்‌ ஆண்டில்‌ தொடங்கப்பட்டதாகும்‌. 'குழந்தையே 
மனிதனின்‌ தந்‌ைத' என்பது ஆன்றோர்‌ வாக்காகும்‌. எல்லா மனிதரும்‌ 
தொடக்கத்தில்‌ குழந்தைகளாக இருந்தவாகளே. பெரும்பான்மையான 
குழந்தைப்‌ பருவ அனுபவங்கள்‌ ஒரு மனிதருடைய ஆளுமையில்‌ 
ஏற்படுத்தும்‌ தாக்கம்‌ அம்மனிதனுடைய வாழ்நாள்‌ முழுவதும்‌ தொடரும்‌ 
என்பது உளவியலார்‌ கண்டறிந்த உண்மையாகும்‌. குழந்தைகளுக்கு 
நல்ல அனுபவங்களை உருவாக்கித்‌ தருவது பெற்றோர்கள்‌, 
சமுதாயத்தின்‌ கடமையாகும்‌. கோட்டாறு திருச்சபைச்‌ சமூகமும்‌ 
இக்கடமையை நிறைவேற்றும்‌ நோக்கத்துடன்‌ குழந்தைகள்‌, சிறுவர்‌ 


120 


சிறுமியாக்கென்று சிறார்‌ பணிக்குழு ஒன்றை ஏற்படுத்தியுள்ளது 


137 


இப்பணிக்குழுவின்‌ தொடாபு இதழாக இளந்தளிர்‌ வெளி வந்து 
கொண்டிருக்கின்றது. 

இவ்விதழில்‌ சிறார்‌ பணிக்குழு பற்றிய தகவல்கள்‌, கட்டுரைகள்‌, 
கதைகள்‌, கவிதைகள்‌, துணுக்குகள்‌, கூட்டங்களுக்கான குறிப்புக்கள்‌ 
ஆகியன இடம்‌ பெற்றுள்ளன. இரு மாதங்களுக்கு ஒரு முறை இதழ்‌ 
வெளிவருகின்றது. இவ்விதழில்‌ அருள்பணி ஜே. பிரான்சிஸ்‌ - சேவியர்‌ 
எழுதியுள்ள 'குழந்தைகளோடூ 'நல்லுறவு உருவாக' என்னும்‌ பயனுள்ள 
தொடர்கட்டுரை வெளியாகியுள்ளது. 'அறிவுக்கு', 'விடுகதை', கற்றுக்‌ 
கொள்‌' என்னும்‌ தலைப்புக்களில்‌ பயனுள்ள துணுக்குச்‌ செய்திகளும்‌, 
விடுகதைகளும்‌, சிறுவர்களுக்கான கவிதைகளும்‌ வெளியாகியுள்ளன. 
அண்ணல்‌ காந்தியடிகளின்‌ பண்புகள்‌, விவிலிய வினாடிவினா, 
சிறுவ்களுக்கான இசையுடன்‌ கூடிய பாடல்கள்‌, இசை விருந்து, 
பழமொழிகள்‌, புது மொழிகள்‌, சிறுவர்களுக்குப்‌ பயன்‌ தரும்‌ பொழுது 
போக்குகள்‌, சிறுவாகளின்‌ தன்னம்பிக்கையை வளாத்தல்‌, சாதனைச்‌ 
சிறார்கள்‌, பொது அறிவு, சிறுவாகளுக்கான விளையாட்டு போன்ற 
செய்திகள்‌ 'இளந்தளிர்‌ ' , 'இதழ்களில்‌ பரவலாக இடம்‌ பெற்றுள்ளன. 
'வளரும்‌ மழலை' பற்றிய சிறப்புக்‌ கட்டுரை இடம்‌ பெற்றுள்ளது. 

கோட்டாறு மறை மாவட்டச்‌ சிறார்‌ பணிக்குழு பங்கு அல்லது பள்ளி 
அளவில்‌ சிறாரை அவர்களின்‌ வயது வரம்பை அடிப்படையாக வைத்து 
இரு குழுக்களாக வழி நடத்துகின்றது. பத்து வயது வரையிலுள்ள 


சிறார்கள்‌ 'பாலா சபையில்‌ சோத்துக்‌ கொள்ளப்படுகின்றனர்‌. பதினொன்று 


138 


வயது முதல்‌ பதின்மூன்று வயது வரையுள்ள சிறார்கள்‌ 'சிறு வழி 
இயக்கத்தில்‌, சோத்துக்‌ கொள்ளப்படுகின்றனர்‌. அவர்களுக்கான 
முறைப்படுத்தப்பட்ட பாடத்திட்டங்களை கோட்டாறு மறை மாவட்டம்‌ 
'இளந்தளிர' இதழ்‌ மூலமாக சிறார்‌ பணிக்குழு உறுப்பினா்களுக்கு 
அனுப்பி வைக்கின்றது. அந்தப்‌ பாட திட்டங்களின்‌ அடிப்படையில்‌ 


சிறார்கள்‌ பயிற்றுவிக்கப்படுகின்றனர்‌. 


vii. சமுதாயச்‌ சிந்தனை : 


இவ்விதழ்‌ 1997 - இல்‌ தொடங்கப்பட்டதாகும்‌.. கன்னியாகுமரி 
வளர்ச்சி ஆய்வு மன்றம்‌ பண்க்கனில்கிவ்து இவ்விதழை 
வெளியிடுகின்றது. இவ்விதழின்‌ ஆயுள்‌ சந்தா ரூ. 500; ஆண்டுச்‌ சந்தா ரூ. 
50 ஆகும்‌. இவ்விதழாசிரியா டாக்டர்‌ டி. பீட்டா ஆவார்‌. குமரிப்‌ பேராய 
கிறிஸ்தவாகளின்‌ தேசிய உணர்வை வளர்க்கவும்‌ குமரி பேராய 
கிறிஸ்தவ மக்களின்‌ சமுதாய அறிவை மேம்படுத்தவும்‌, ஆன்மீக 
வாழ்க்கையை வளப்படுத்தவும்‌ இவ்விதழ்‌ பாடூபட்டூ வருகின்றது. - குமரிப்‌ 
பேராய நிருவாகம்‌ சிறப்பாக நடைபெறுவதற்குப தனது விமாசனங்கள்‌ 
மூலம்‌ திருப்பணி செய்யும்‌ ஒரே இதழ்‌ சமுதாயச்‌ சிந்தனை ஆகும்‌. 24 
பக்கங்களைக்‌ கொண்ட இவ்விதழின்‌ கட்டுரைகள்‌ சிறப்பிடம்‌ 
பெறுகின்றன. கட்டுரைகள்‌, சமுதாய அரசியல்‌ செய்திகள்‌, கடிதங்கள்‌, 


விளம்பரங்கள்‌, ஆகியன இடம்பெற்றுள்ளன. கிறிஸ்தவ இதழ்‌ ஒன்றின்‌ 


139 


பெயா்‌ 'சமுதாயச்‌ சிந்தனை்‌ என்று அமைந்திருப்பது 


சிந்தனைக்குரியதாகும்‌. 


5. இதழ்களை ஆதரிக்கும்‌ அமைப்புகள்‌ 


குமரியில்‌ வெளிவரும்‌ இதழ்கள்‌ இருவகையாகக்‌ 
காணப்படுகின்றன. அவைகளை 

அமைப்புசார்‌ வெளியீடு, 

அமைப்புசாரா வெளியீட 


என இருவகைப்படுத்தலாம. 


1. அமைப்புசார்‌ வெளியீடு : 

குமரி மாவட்டத்தில்‌ காணப்படும்‌ கிறிஸ்தவ சபைகளில்‌ 
தென்னிந்தியத்‌ திருசசபை, (சி. எஸ்‌. ஐ), கத்தோலிக்க சபைகள்‌, 
பெந்தேகோஸ்தே சபைகள்‌, இரட்சணிய சேனை ஆகியவை பெரும்பங்கு 
வகிக்கின்றன. இத்தகைய சபைகளின்‌ ஆளுகை, ஆராதனை முறை, 
ஒழுக்கம்‌ ஆகியவை குறித்து வரையறுக்கப்பட்ட சட்ட திட்டங்கள்‌ 
காணப்படுகின்றன. இவ்வாறு ஒழுங்குபடூத்தப்பட்ட சட்ட திட்டங்களுக்கு 
உட்பட்ட சபைகளை அமைப்புசார்‌ சபைகள்‌ என்று குறிப்பிடலாம்‌. 
குறிப்பாக தேசோபகாரி, அருட்பணி மலர்‌, தென்‌ ஒலி, இளந்தளிர்‌, யுகச்‌ 


சிற்பி, வருகையின்‌ தூதன்‌ போன்ற இதழ்களை அமைப்புசார்‌ 


140 


பெயர “சமுதாயச்‌ சிந்தனை என்று அமைந்திருப்பது 


சிந்தனைக்குரியதாகும்‌. 


5. இதழ்களை ஆதரிக்கும்‌ அமைப்புகள்‌ 


குமரியில்‌ வெளிவரும்‌ இதழ்கள்‌ இருவகையாகக்‌ 
காணப்படுகின்றன. அவைகளை 

அமைப்புசார்‌ வெளியீடூ, 

அமைப்புசாரா வெளியீடு 


என இருவகைப்படுத்தலாம்‌. 


1. அமைப்புசார்‌ வெளியீடு : 

குமரி மாவட்டத்தில்‌ காணப்படும்‌ கிறிஸ்தவ சபைகளில்‌ 
தென்னிந்தியத்‌ திருச்சபை, (சி. எஸ்‌. ஜ), கத்தோலிக்க சபைகள்‌, 
பெந்தேகோஸ்தே சபைகள்‌, இரட்சணிய சேனை ஆகியவை பெரும்பங்கு 
வகிக்கின்றன. இத்தகைய சபைகளின்‌ ஆளுகை, ஆராதனை முறை, 
ஒழுக்கம்‌ ஆகியவை குறித்து வரையறுக்கப்பட்ட சட்ட திட்டங்கள்‌ 
காணப்படுகின்றன. இவ்வாறு ஒழுங்குபடுத்தப்பட்ட சட்ட திட்டங்களுக்கு 
உட்பட்ட சபைகளை அமைப்புசார்‌ சபைகள்‌ என்று குறிப்பிடலாம்‌. 
குறிப்பாக தேசோபகாரி, அருட்பணி மலர்‌, தென்‌ ஒலி, இளந்தளிர்‌, யுகச்‌ 


சிற்பி, வருகையின்‌ தூதன்‌ போன்ற இதழ்களை அமைப்புசார்‌ 


140 


இதழ்களுக்கு சான்றாகக்‌ கூறலாம்‌. இத்தகைய இதழ்கள்‌ இங்குப்‌ 


பட்டியலிட்டுக்‌ காட்டப்படுகின்றன. 


. இதழ்‌ வெளியிடப்படும்‌ வெளியிடும்‌ அமைப்பு 


| இடம்‌ 


தென்னிந்தியத்‌ திருச்சபை, 









சி. எஸ்‌. ஐ 


. 


2 
_.. 

3. தென்‌ ஒலி மறைமாவட்டக்‌ கத்தோ 

4. இளந்தளிர்‌ மறைமாவட்டக்‌ கத்தோ 

5. யுகச்‌ சிற்பி மறைமாவட்டக்‌ கத்தோலிக்கம்‌ 

வருகையின்‌ தூதன்‌ பெந்தேகோஸ்தே 













தென்னிந்தியத்‌ திருசசபை, 


சி. எஸ்‌. ஐ 






விக்கம்‌ 


விக்கம்‌ 


11. அமைப்புசாரா வெளியீடு : 

கிறிஸ்தவ மதத்தைத்‌ தழுவி அவற்றின்‌ ஒவ்வொரு பிரிவுகளையும்‌ 
போர்வையாகக்‌ கொண்டூ தனி நபர்களால்‌ வெளியிடப்படும்‌ இதழ்களை 
அமைப்பு சாரா இதழ்கள்‌ எனலாம்‌. ஆய்விற்கு எடுத்துக்‌ கொள்ளப்படும்‌ 
இதழ்களில்‌ அமைப்பு சார்‌ இதழ்களாகக்‌ காட்டப்பட்ட ஆறு இதழ்கள்‌ தவிர 


ஏனைய இதழ்கள்‌ அனைத்தும்‌ அமைப்பு சாரா இதழ்களாகும்‌. 


14] 


6. வெளியீட்டு முறை : 


வெளியீட்டு முறையை அடிப்படையாகக்‌ கொண்டு குமரியில்‌ 
வெளிவரும்‌ கிறிஸ்தவ இதழ்களை மாத இதழ்கள்‌, இரு மாத இதழ்கள்‌, 


வார இதழ்கள்‌ என்னும்‌ பிரிவுகளில்‌ வகைப்படுத்தலாம்‌. 


|. வார இதழ்கள்‌ : 

குமரியில்‌ 19, 20ஆஜநூற்றாண்டுகளில்‌ வெளியான கிறிஸ்தவ 
இதழ்கள்‌ பெரும்பான்மையும்‌ மாத இதழ்களே ஆகும்‌. இரு மாத 
இதழ்கள்‌, காலாண்டு இதழ்களும்‌ வெளிவந்துள்ளன. ய்‌ இதழ்கள்‌ மிக 
மிகக்‌ குறைவே. அவற்றை விரல்விட்டு எண்ணி ஸ்ம குமரியில்‌ 20- 
ஆம்‌ நூற்றாண்டில்‌ பின்வரும்‌ வார இதழ்கள்‌ வெளிவந்துள்ளன. 1948-இல்‌ 
சாம்‌ நத்தானியல்‌ என்பவறை ஆசிரியராகக்‌ கொண்டூ 'நாகாகோவிலில்‌ 
சவுக்கு என்னும்‌ இதழ்‌ வெளிவந்துள்ளது. 1949-இல்‌ வி.எம்‌ ஜேசு தாஸை 
ஆசிரியராகக்‌ கொண்டு நாகர்கோவிலில்‌ 'தென்திலகம்‌ என்னும்‌ இதழ்‌ 
வெளிவந்துள்ளது. 1995-இல்‌ ஜே. மைக்கேலை ஆசிரியராகக்‌ கொண்டு 
நாகாகோவிலில்‌ புனித பாதை என்னும்‌ வார இதழ்‌ வெளிவந்தது. 
இவ்வாறு 20ஆஷநூற்றாண்டில்‌ குமரியில்‌ குறிப்பிடத்தக்க ஒரு சில வார 


இதழ்களே வெளிவந்திருப்பது கவனிக்கத்தக்கதாகும்‌. ' 


142 


ர. மாத இதழ்கள்‌ : 

ஆய்வுக்கு எடுத்துக்‌ கொள்ளப்பட்ட , குமரியில்‌ . வெளிவரும்‌ 
பெரும்பாலான இதழ்கள்‌ மாத இதழ்களே ஆகும்‌. அருட்பணிமலா, 
உண்மை ஒலி, மறைநெறி, தேசோபகாரி, சுவிசேஷ நண்பன்‌, வருகையின்‌ 
தூதன்‌, திருசசபையில்‌ புது மலர்ச்சி, அருங்கொடை, ஏழையின்‌ குமுறல்‌, 
விடியலை நோக்கி, சமுதாயச்‌ சிந்தனை, பள்ளத்தாக்கின்‌ லீலி, வைரம்‌ 


ஆகிய இதழ்கள்‌ மாத இதழ்களாகும்‌. 


ரர. இருமாத இதழ்கள்‌ : 

குமரியில்‌ வெளிவரும்‌ 'விண்ணரசு, 'தென்‌ ஒலி' ஆகிய இரு 
இதழ்களும்‌ சில நேரங்களில்‌ மாத இதழாகவும்‌, சில நேரங்களில்‌ இரு 
மாத இதழ்களாகவும்‌ வெளிவருகின்றன. 'யுகச்சிற்பி', 'இளந்தளிர்‌' ஆகிய 


இரு இதழ்களும்‌ இரு மாத இதழ்களாகும்‌. 


7. வணிக நோக்கு: 

குமரியில்‌ கிறிஸ்தவ இதழ்களின்‌ விற்பனை மிக மிகக்‌ 
குறைவாகும்‌. ஆயிரம்‌ பிரதிகளை விற்பனை யா்‌ இதழ்களைவிரல்‌ 
விட்டு எண்ணி விடலாம்‌. உள்ளடக்கச்‌ செய்திகளில்‌ காலத்திற்கேற்ற 
புதுமையினையோ,  மாறுதல்களையோ இவ்விதழ்களில்‌ காண 
முடியவில்லை. பெரும்பாலும்‌ ஒரே மாதிரியான செய்திகளே இடம்‌ 


பெறுகின்றன. பாட நூல்களைப்‌ போன்று விவிலிய விளக்க உரைகளே 


143 


இவ்விதழ்களில்‌ முக்கியத்துவம்‌. பெறுகின்றன. இதற்குச்‌ சான்றுகளாக 
குமரியில்‌ வெளிவருகின்ற 'அருட்பணி மலர்‌' , 'வருகையின்‌ தூதன்‌, 
'சுவிசேஷ நண்பன்‌, 'அருங்கொடை' ஆகிய இதழ்களின்‌ செய்திகளைக்‌ 
குறிப்பிடலாம்‌. குமரி மாவட்டத்தில்‌ வெளிவரும்‌ இதழ்களில்‌ பெரும்‌ பகுதி 
ஜெப இதழ்களாகும்‌. இவ்விதழ்களில்‌ கிறிஸ்தவ சாட்சிகள்‌ அதிகமாக 
உள்ளன. 

ப்‌ இதழ்கள்‌ வாசகர்களுக்கு இவ்வசமாகத்‌ ்ன்்க்‌: 
ஆனால்‌ அவ்விதழ்களை நடத்துவதற்கு வாசகர்களிடம்‌ காணிக்கை, 
நன்கொடை, சந்தா வசூலிக்கின்றனர்‌. 'நிதி அனுப்புங்கள்‌ ' என்ற 
கோரிக்கை தவறாமல்‌ அனைத்து இதழ்களிலும்‌ இடம்‌ பெறுகின்றன. 

இதற்குச்‌ சான்றுகளாகப்‌ பின்வரும்‌ இதழ்களில்‌ வெளியாகியுள்ள 
சந்தாத்‌ தொகை அறிவிப்புப்‌ பற்றிய செய்திகளைக்‌ குறிப்பிடலாம்‌. 
'உண்மை ஒலி' மாத இதழில்‌, 

" ஐயா வணக்கம்‌ ! 

'உண்மை ஒலி' வாசித்தாகளா ? 

மகிழ்ச்சி 

ஏதாவது எழுத நினைத்தாகளா ? 

முயற்சியுங்கள்‌. 

யாருக்காவது வாசிக்கக்‌ கொடுத்தீர்களா ? 

நன்மை செய்யுங்கள்‌ 

நண்பரைச்‌ சந்தாதாரர்‌ ஆக்கினீர்களா? 


உறவைப்‌ பலப்படுத்துங்கள்‌. 


144 


உங்கள்‌ சந்தாவை செலுத்தி விட்டா்களா ? 
கொடுங்கள்‌ ; அப்பொழுது 

12 மாதங்களுக்கும்‌ உங்களுக்கு 
அனுப்பித்‌ தரப்படும்‌ ! 

50 ரூ. சந்தா செலுத்தியவாகளுக்கு 
ஓராண்டு 'உண்மை ஒலி' உறுதியாக வரும்‌ 
வாருங்கள்‌ ; வள௱ர்வோம்‌"”' 

எனவும்‌ , 

'சமுதாயச்‌ சிந்தனை' மாத இதழில்‌ 'ஜெப உதவிக்கு ஒரு 
தொலைபேசி எண்‌' என்ற தலைப்பில்‌ "சமுதாயச்‌ சிந்தனை இதழுக்குத்‌ 
தொடாந்து ஏற்பட்டுக்‌ கொண்டிருக்கும்‌ பற்றாக்குறை பட்ஜெட்‌ - ஐ எப்படி 
நிவர்த்தி செய்யலாம்‌ என்ற கேள்விக்கு ஆசிரியரிடம்‌ விடை இல்லாமல்‌ 
இல்லை. சந்தாதாராகளை வீடு வீடாகச்‌ சென்று சந்தித்து சந்தாவை 
வசூல்‌ செய்வது ஒன்று. இரண்டாவது விளம்பரங்கள்‌ பெற 
ஒவ்வொருவரையும்‌ தாங்கி பின்னால்‌ நடப்பது, மூன்றாவது பிறந்த நாள்‌ 
வாழ்த்து, திருமண வாழ்த்து, நன்றி அறிவிப்பு, பாராட்டுக்கள்‌, இருகண்‌ 
அறிவிப்பு. கண்ணீர்‌ அஞ்சலி, சமையல்‌ குறிப்பு, அழகுக்‌ குறிப்பு, வேத 
வினா விடை, பரிசளிப்பு என்று, பத்திரிகையை நிறைத்தால்‌ மக்களிடம்‌ 
மிகுந்த வரவேற்பு இருக்கும்‌. நான்காவதாக 'ஜாமக்காரன்‌ ' பத்திரிகை 
ஆசிரியா்‌ டாக்டர்‌ புஷ்பராஜ்‌ அவர்களைப்‌ போல கோவில்‌ கோவிலாகச்‌ 
சென்று பிரசங்கம்‌ அளித்து விளம்பரம்‌ தேடிக்‌ கொள்வது. ஐந்தாவதாக 


சமுதாயச்‌ சிந்தனை பத்திரிகையில்‌ ஒரு கால்‌ பக்கத்தை நிரந்தரமாக 


145 


ஒதுக்கி ஜெப விளம்பரம்‌ கொடுப்பது - 'உங்கள்‌ பிள்ளைகளுக்கு நல்ல 
இடத்தில்‌ திருமணம்‌ அமைய ஜெபிக்கிறோம்‌ '. நல்ல வேலை கிடைக்க 
ஜெபிக்கிறோம்‌, மெடிக்கல்‌, எஞ்சினியரிங்‌ கல்லூரியில்‌ அட்மிஷன்‌ 
கிடைக்க ஜெபிக்கிறோம்‌. உங்களுக்கு மிகுந்த செல்வம்‌ கிடைக்க 
ஜெபிக்கிறோம்‌. உங்கள்‌ பகைவர்கள்‌ அழிய ஜெபிக்கிறோம்‌. ஜெப 
உதவி தேவைப்படூபவாகள்‌ ஜாதி - மத பேதமின்றி கீழ்கண்ட 
முகவரியையோ, தொலைபேசி எண்ணுடனோ தொடாபு கொள்ளுங்கள்‌. 
காத்தரால்‌ ஏவப்படுகிறவாகள்‌ காணிக்கைகளை இந்த திருப்பணிக்காகத்‌ 
தந்து உதவுங்கள்‌. இலவசமாய்‌ பெற்றார்கள்‌, இலவசமாகக்‌ கொடுங்கள்‌. 
வாங்குகிறதைப்‌ பார்க்கிலும்‌ கொடுக்கிறதே பாக்கியம்‌. இப்படி விளம்பரம்‌ 
செய்தால்‌ பணம்‌ கொட்டோ கொட்டு என்று கொட்டும்‌. பத்தாயிரம்‌ 
பிரதிகள்‌ அச்சிட்டு இலவசமாகவே வினியோகம்‌ செய்யலாம்‌. ஆனால்‌ 
ஏமாந்தவாகளை ஏமாற்ற சமுதாயச்‌ சிந்தனை விரும்பவில்லை. மாறாக 
சில நடவடிக்கைகள்‌. 

சந்தா முடிந்தவுடன்‌ ஒரு அறிவிப்புத தந்துவிட்டு, 
சந்தாதாரரிடமிருந்து உடனடி மறுமொழி கிடைக்காவிட்டால்‌ பத்திரிக்கை 
அனுப்புவது நிறுத்தப்படும்‌. 

வேண்டுதலின்‌ பேரில்‌ இரண்டூ பிரதிகள்‌ மட்டுமே இலவசமாக 
அனுப்பப்படும்‌. 

இலவசப்‌ பத்திரிகை இனி யாருக்கும்‌ அனுப்பப்படமாட்டாது. 

இப்படிப்பட்ட சமுதாயச்‌ சீர்திருத்தப்‌ பத்திரிகைகளுக்கும்‌ 


நன்கொடைகள்‌ அனுப்புவதில்‌ தவறில்லை. 


146 


மாதந்தோறும்‌ ஒரு சிறு தொகை நன்கொடையாகததரப்பழகுங்கள்‌. 
தபால்‌ செலவையும்‌ சோத்து சந்தா அனுப்பினால்‌ நன்மையாக 
இருக்கும்‌. ஆனால்‌ சந்தா தொகையில்‌ மாற்றம்‌ இல்லை.” 
எனச்‌ சந்தாத்‌ தொகைக்‌ குறிப்புகள்‌ வெளியாகியுள்ளன. ஆதலால்‌ 
கிறிஸ்தவ இதழ்கள்‌ சந்தாதாரா்களையும்‌, சந்தாத்‌ தொகை, 
விளம்பரங்கள்‌, வாழ்த்துச்‌ செய்திகளை வெளியிடல்‌ பாராட்டுக்கள்‌. நன்றி 
அறிவிப்புச்‌ செய்திகளை வெளியிடல்‌, திருச்சபைகளில்‌ பிரசங்கம்‌ செய்து 
விளம்பரம்‌ தேடிக்‌ கொள்ளல்‌, ஜெபச்‌ செய்திகளை வெளியிட்டு அதன்‌ 
மூலம்‌ வருமானத்தைப்‌ பெருக்கிக்‌ கொள்ளல்‌, வாசகர்களிடம்‌ 
நன்கொடைகள்‌ வசூலித்தல்‌ போன்ற வணிக நோக்கத்திலேயே 
செயல்பட்டு வருவதை இச்சான்றுகளின்‌ வழி அறியலாம்‌. "'நம்‌ வாழ்வு 
இதழில்‌ 'அந்தக்‌ கதையெல்லாம்‌ வேண்டாம்‌. உடனே பணத்தை 
அனுப்புங்கள்‌'"””. எனவும்‌, அவ்விதழில்‌ குருக்கள்‌ கவனத்திற்கு என்னும்‌ 
தலைப்பில்‌, 

"அண்மையில்‌ பாளையங்கோட்டையில்‌ நடைபெற்ற தமிழக 
ஆயாகள்‌ ஆண்டுக்‌ கூட்டத்தில்‌, திருப்பலிக்‌ கருத்துக்காக ஒலி நாடா, 
நூல்‌, பத்திரிகை விற்பனை செய்வது முற்றிலும்‌ நிறுத்தப்பட வேண்டும்‌ 
என்று அறிவிக்கப்பட்டது. ஏற்கெனவே ஜனவரி 1995 - ஆம்‌ 
ஆண்டிலிருந்தே குருக்கள்‌, திருப்பலி நிறைவேற்றி 'நம்‌ வாழ்வு] பெற்று 
வந்த முறை நிறுத்தப்பட்டூுள்ளதை சம்மந்தப்பட்ட குருக்களுக்கு அஞ்சல்‌ 
அட்டையின்‌ மூலம்‌ தெரிவித்துள்ளோம்‌. அதன்படி ஒரு சிலக்‌ குருக்கள்‌ 


ஆண்டு சந்தா ரூபாய்‌ 100 அனுப்பி இதழ்‌ பெற்று வருகிறார்கள்‌. மற்றும்‌ 


147 


ஒரு சில குருக்கள்‌ சந்தா செலுத்தாமல்‌ இரு திருப்பலி 

நிறைவேற்றுவதாகத்‌ தகவல்‌ தருகின்றார்கள்‌. இவர்களுக்கு மீண்டும்‌ 

நினைவூட்டி மணியாடர்‌ பாரம்‌ வைத்து அனுப்பி இருக்கிறோம்‌. எனவே 

ஆண்டுச்‌ சந்தா ரூ. 100 செலுத்தாத குருக்களுக்கு இனி இதழ்‌ அனுப்ப 

இயலாது என்பதைக்தெரிவித்துக்‌ கொள்கிறோம்‌. “உங்கள்‌ சந்தாவைப 
புதுப்பித்து ஒத்துழைப்பு: . தாருங்கள்‌. 


| 24 


- மேலாளர்‌ 
என்ற அறிவிப்பு வெளியாகி உள்ளது. இவ்வாறு கிறிஸ்தவ இதழ்கள்‌ 
'இலவச இதழ்கள்‌ என்ற பெயரில்‌ வெளிவந்து கொண்டிருப்பினும்‌, 
அவ்விதழ்கள்‌ வாசகர்களிடம்‌ நன்கொடைகள்‌ வசூலிக்கின்றன 
என்பதையும்‌ சந்தாத்‌ தொகை, விளம்பரங்கள்‌ மூலம்‌ வருமானம்‌ ஈட்டுதல்‌ 
போன்றவற்றில்‌ கண்ணும்‌ கருத்துமாகச்‌ செயல்பட்டு வருகின்றன 
என்பதை அறியலாம்‌. வாசகா தரும்‌ நன்கொடையை நம்பியே இலவச 
இதழ்கள்‌ வெளியிடப்படுகின்றன. சந்தாத்‌ தொகையை வாசகாகள்‌ 
ஒழுங்காகச்‌ செலுத்துவதில்லை என்பதைக்‌ கிறிஸ்தவ இதழ்களில்‌ 
வெளிவந்துள்ள அறிவிப்புச்‌ . செய்திகளைக்‌ கொண்டு அறியலாம்‌. 
ஆதலால்‌ கிறிஸ்தவ இதழ்கள்‌ வணிக நோக்கிலேயே 


தொடங்கப்படுகின்றன என்பது புலனாகின்றது. 


148 


8. சமய நோக்கு : 

குமரி மாவட்டத்தில்‌ பெரும்பான்மையான 'கிறிஸ்தவ இதழ்கள்‌ 
கிறிஸ்தவ சமயத்தை மக்களிடையே பரப்புதல்‌' என்ற நோக்கத்துடனேயே 
தொடங்கப்பட்டு இன்று வரை அப்பணியைச்‌ செய்து வருகின்றனர்‌. 
விவிலிய விளக்க உரைக்காகவே முதலில்‌ கிறிஸ்தவ பண்டல்‌ 
தொடங்கப்பட்டன. பின்னர்‌ கிறிஸ்தவத்தைப்‌ பரப்புதல்‌ என்னும்‌ 
குறிக்கோளுடன்‌ பெரும்பாலான இதழ்கள்‌ வெளிவரத்‌ தொடங்கின. 
குமரியில்‌ மறைமாவட்டங்கள்‌, திருமண்டலங்கள்‌, குறிப்பிட்ட திருச்சபை 
அமைப்புக்களைச்‌ சார்ந்து வெளிவரும்‌ கிறிஸ்தவ இதழ்களில்‌ சமயப்‌ 
பரப்பல்‌ நோக்கு முதலிடம்‌ பெறுகின்றத;. இவ்விதழ்களில்‌ ஆயரின்‌ 
கடிதம்‌, ஆயரின்‌ நிகழ்ச்சிகள்‌, அந்தந்த ஆயரின்‌ எல்லைக்குள்‌ நடந்த 
நிகழ்ச்சிகள்‌, திருமுழுக்கு, கிறிஸ்தவ சமயப்‌ பரப்பல்‌ கட்டுரைகள்‌ 
ஆகியன இடம்‌ பெற்றுள்ளன. குமரியில்‌ வெளிவருகின்ற . 
'தேசோபகாரி', 'அருட்பணிமலா்‌', 'வருகையின்‌ தூதன்‌, 'சுவிசேஷ 
நண்பன்‌', 'அருங்கொடை', 'விண்ணரசு', 'திருச்சபையில்‌ புதுமலாச்சி', 
'மறைநெறி' ஆகிய இதழ்கள்‌ கிறிஸ்தவத்தை மக்களிடையே பரப்பும்‌ 
சமய நேக்கினை இலக்காகக்‌ கொண்டு செயல்பட்டு வருகின்றன என்பது 
குறிபபிடத்தக்கதாகும்‌. 'இளந்தளிா', 'பள்ளத்தாக்கின்‌ லீலி' ஆகிய 
இதழ்கள்‌ சிறுவர்களிடம்‌ கிறிஸ்தவத்தைப்‌ பரப்பும்‌ சமய நோக்குடன்‌ 


செயல்பட்டு வருகின்றன. 


149 


கிறிஸ்தவ இதழ்களின்‌ நோக்கத்தைப்‌ பற்றி, அ.மா. சாமி; ஒரு 
நல்ல கத்தோலிக்க எண்ணங்களையும்‌, பக்தியையும்‌ ஊக்குவிக்கும்‌, 
வளர்க்கும்‌, ஒரு சாதாரணமான மனிதன்‌ கத்தோலிக்க இதழ்‌ 
படிக்காவிட்டால்‌, அவனிடம்‌ பக்தி வளராது. விசுவாசத்தைக்‌ காத்துக்‌ 
கொள்ளும்‌, வளர்த்துக்‌ கொள்ளும்‌ ஆற்றலும்‌ ஏற்படாது. கிறிஸ்தவர்‌ 
அல்லாதவரைக்‌ கூட இதழ்கள்‌ கிறிஸ்தவர்‌ ஆக்கும்‌. இதழ்களும்‌ 
இறைவனின்‌ தூதர்களே ஒரு கிறிஸ்தவ ஊழியர்‌ நுழையாத வீட்டுக்குள்‌ 
கூட இந்தத்‌ தூதன்‌ நுழைந்து விடுவான்‌. இதழ்கள்‌ மூலந்தான்‌ நாடு 
முழுவதையும்‌ இறைவனின்‌ வருகைக்குத்‌ தயாராக்க முடியும்‌"”*. என்று 
குறிப்பிட்டூள்ளார்‌. அவருடைய இக்கூற்றிற்கேற்ப குமரியில்‌ வெளிவரும்‌ 


கிறிஸ்தவ இதழ்கள்‌ சமய நோக்கினை மனங்கொண்டு வெளிவருகின்றன 


எனக்‌ குறிப்பிடலாம்‌. 


9. வாசகர்‌ நிலையும்‌ ஆதரவும்‌ : 

குமரி மாவட்டத்தில்‌ தபால்‌ செலவு கூட இல்லாமல்‌ பல கிறிஸ்தவ 
இதழ்கள்‌ இலவசமாக வீடுகளை வந்தடைகின்றன. வாசகர்கள்‌ 
கேட்காமலே கூடப்‌ பல இதழ்கள்‌ வீடுகளைத்‌ தேடி வருகின்றன. ஒரே 
இதழ்‌ இரண்டு பிரதிகள்‌ கூட அனுப்பப்படுகின்றன. பெரும்பாலும்‌ அவை 
ஜெப இதழ்களாகவே இருக்கின்றன. அவிவிதழ்களில்‌ சாட்சிகள்‌, நிதி 
கேட்டு வேண்டுகோள்‌, விவிலிய விளக்க உரைகள்‌, சமயக்‌ கட்டுரைகள்‌ 
ஆகியன இடம்‌ பெறுகின்றன. அவ்விதழ்களில்‌ படிக்கத்‌ தூண்டும்‌ 


சுவையான பகுதிகள்‌ இன்மையால்‌, அநேக வாசகர்கள்‌ இதழ்களைப்‌ 


150 


பிரித்துப்‌ பார்ப்பது கூட இல்லை. குமரி மாவட்ட வாசகர்களில்‌ சிலா 
எத்தனையோ இதழ்கள்‌ வெளிவருகின்றன: தூக்கிப்‌ போட்டு விடுவோம்‌' 
என்று குறிப்பிடுகின்றனர்‌. திருமண்டலம்‌, மறைமாவட்ட இதழ்களில்‌ மறை 
மண்டலச்‌ செய்திகளும்‌, வாசகாகள்‌ மனதைக்‌ கவராத மசாலாச்‌ 
செய்திகளும்‌ இடம்‌ பெறுவதால்‌ வாகாகள்‌ அவற்றை விரும்பிப்‌ 
படிப்பதில்லை. பெரும்பான்மையான இதழ்கள்‌ நிதி நெருக்கடியால்‌ 
அல்லல்படுகின்றன. பணப்‌ பிரச்சினையே இல்லாத சில கிறிஸ்தவ 
இதழ்கள்‌ மேல்தட்டு மக்களையும்‌ மத்திய தர மக்களின்‌ 
ஊசலாட்டங்களையும்‌ வருணித்து வடிவம்‌ கொடுக்கின்றன. இன்னும்‌ சில 
இதழ்கள்‌ சமுதாய - சமயச்‌ சிக்கல்களை வெளிப்படுத்தி விட்டு, 
அவற்றுக்குத்‌ தக்க தரவுகளைக்‌ குறிப்பிடாமல்‌ விலகிச்‌ செல்கின்றன. 
திருமுழுக்குக்‌ கொடுத்துத்‌ திருச்சபையில்‌ சோத்தலும்‌, நடுத்‌ 
தெருவில்‌ நின்று 'பாவிகளே ஓடி வாருங்கள்‌ என முழக்குவதும்‌, பாவ 
மன்னிப்பு வழங்குவதும்‌, அனாதைப்‌ பிள்ளைகளுக்கு ஆதரவு நல்குவதும்‌ 
மட்டுமே இதழியல்‌ திருப்பணி என்று குமரி மாவட்ட இதழ்கள்‌ அடங்கி 
விடுகின்றன. இறையியல்‌ செய்திகளிலேயே இவ்விதழ்கள்‌ முழுமை 
காட்டுகின்றன. இதனால்‌ நாளுக்கு நாள்‌ இவ்விதழ்களுக்கு வாசகர்களின்‌ 
ஆதரவு குறைந்து கொண்டே வருவதோடு, அவாகள்‌ சந்தாத்‌ 
தொகைகளையும்‌ நன்கொடைகளையும்‌ ஒழுங்காக அனுப்புவதும்‌ 
இல்லை. 'விண்ணரசு' இதழில்‌ (ஜன - பிப்ரவரி 1994) 


நினைவிருக்கட்டும்‌ என்னும்‌ தலைப்பில்‌, 


"நீங்கள்‌ விண்ணரசுக்குச்‌ சந்தா செலுத்தவில்லையெனில்‌, அது 
இலவசப்‌ பத்திரிகை என்று பொருளில்லை. அவை மாதிரிப்‌ பிரதிகள்‌ 
மட்டுமே. நீங்கள்‌ தொடர்ந்து படிக்க விரும்பினால்‌ தயவு செய்து உடனே 
உங்கள்‌ சந்தா, நன்கொடைகளை அனுப்பி உதவுங்கள்‌. விண்ணரசை 
நீங்கள்‌ படிக்க விரும்பாவிடில்‌ ஒரு தபால்‌ அட்டையில்‌ (15 காசு செலவு 


செய்து) 'எங்களுக்கு அனுப்ப வேண்டாம்‌ ' என எழுதி அனுப்புங்கள்‌. 
நீங்கள்‌ இப்படி செய்வதினால்‌ விண்ணரசுக்கு பெரும்‌ சேவை 
செய்கிறீர்கள்‌. 
ஆண்டுச்‌ சந்தா ரூ.157“ 
ஆதரவு நன்கொடை ரூ.25 [= 
'விண்ணரசு' 
முள்ளங்கினாவிளை - 629 157 
குமரிமாவட்டம்‌ "” 
எனவும்‌, 'உங்களைத்தான்‌' என்னும்‌ தலைப்பில்‌, 
1. "சந்தா அனுப்பாதவர்களுக்கு விண்ணரசு அனுப்ப இயலாது. 
விண்ணரசு ஓர்‌ இலவச பத்திரிகை அல்ல. 
2. 1993 - க்குரிய சந்தா பாக்கி வைத்திருப்பவாகள்‌ தயவு செய்து 
உடனடியாக பாக்கிகளைத்‌ தீர்த்துவிடுங்கள்‌. 1994 - ஆம்‌ 
ஆண்டுக்குரிய சந்தாவையும்‌ உடனே முன்‌ பணமாக 


அனுப்புங்கள்‌. 


152 


SH உங்கள்‌ நண்பா ஒருவர்‌ உறவினர்‌ ஐவரின்‌ முகவரிகளையும்‌ 


சந்தாத்‌ தொகையையும்‌ அனுப்பி வைப்பதாக இருந்தால்‌ ஓராண்டு கால 


௬௬ 


சந்தா இலவசம்‌. ஓராண்டு மலா உங்களைத்‌ தேடிவரும்‌" எனவும்‌, 
'மறைநெறி' இதழில்‌ 'இலவசமல்ல' என்னும்‌ தலைப்பில்‌, "மறைநெறிக்கு 
குறிப்பிட்ட சந்தா இல்லையென்பது எப்படி உண்மையோ, அது போல 
மறைநெறி இலவச இதழ்‌ அல்ல என்பதும்‌ உண்மையே". எனவும்‌ 
அறிவிப்புக்கள்‌ வெளியாகியிருப்பதிலிருந்து வாசகாகளது நிலையையும்‌, 
இதழ்களின்‌ பொருளாதார6-செயல்பாட்டு நிலையினையும்‌ அறியலாம்‌. 
வாசகாகளது ஆதரவும்‌ சந்தா. நன்கொடைத்‌ தொகைகளும்‌ 
இல்லாவிட்டால்‌, இவ்விதழ்களை இதழாசிரியாகள்‌ வெளியிட இயலாது 
என்னும்‌ உண்மை நிலையினையும்‌ அறியலாம்‌. 

குமரியில்‌ வெளிவரும்‌ 'சமுதாயச்‌ சிந்தனை' இதழின்‌ பின்‌ 
அட்டையில்‌ 'Return requested’ எனவும்‌, 'சுவிசேஷ நண்பன்‌' இதழின்‌ பின்‌ 
அட்டையில்‌ 18 பndelivered please retwn to' எனவும்‌ அச்சிடப்‌ 
பெற்றுள்ளன. இவ்வாறு எல்லாக்‌ கிறிஸ்தவ இதழ்களின்‌ பின்‌ 
அட்டைகளிலும்‌ காணப்படுகின்றன. இன்னும்‌ சில கிறிஸ்தவ இதழ்களில்‌ 
'தனிச்‌ சுற்றுக்கு மட்டும்‌ ' என்று அச்சிடப்‌ பெற்றுள்ளன. இதிலிருந்து 
இவ்விதழ்களுக்கு வாசகர்களின்‌ ஆதரவு மிகவும்‌ குறைவு என 


அறியலாம்‌. 


153 


10 குமரியில்‌ கிறிஸ்த இதழ்களின்‌ நிலை : 

கிறிஸ்தவ இதழ்கள்‌ என்பதற்டுல்குறிபிட்ட சில வரையறைகள்‌ 
உள்ளன. அவ்விதழ்கள்‌ கிறிஸ்தவத்தைப்‌ பற்றியதாகவும்‌, 
கிறிஸ்தவாகள்‌ மட்டுமே படிக்கக்கூடியதாகவும்‌ உள்ளன. குமரியில்‌ 
வெளிவரும்‌ பெரும்பான்மையான கிறிஸ்தவ இதழ்கள்‌ இந்த 
வரையறைகளுக்கு உட்பட்டவை. பல கிறிஸ்தவ இதழ்கள்‌ 'தனிச்‌ 
சுற்றுக்கு மட்டும்‌' என்ற குறிப்புரையுடன்‌ அச்சிடப்படுகின்றன. சில 
இதழ்களில்‌ பதிவு எண்கள்‌ இல்லை. இதம்‌ - மலா எண்களும்‌ இல்லை. 
குமரியில்‌ வெளிவரும்‌ இதழ்களின்‌ பெயாகளைக்‌ கொண்டே வாசகர்கள்‌ 
அவற்றைக்‌ கிறிஸ்தவ இதழ்கள்‌ என அடையாளம்‌ கண்டூ 
கொள்கின்றனர்‌. பெரும்பாலான இதழ்களின்‌ பெயாகள்‌ விவிலிய விளக்க 
உரையுடன்‌, தொடர்புடையனவாக உள்ளன. 90 விழுக்காடு கிறிஸ்தவ 
இதழ்கள்‌ மாத இதழ்களாகும்‌. அதுவும்‌ ஒழுங்காகவும்‌, முறையாகவும்‌ 
குறிப்பிட்ட கால இடைவெளியில்‌ வெளிவருவதில்லை. தொடங்கப்பட்ட 
ஓராண்டுக்குள்‌ இரு மாத இதழ்களாகிவிடுகின்றன. விறுவிறுப்புடன்‌ 
தொடங்கப்படும்‌ இதழ்கள்‌ தொடங்கிய வேகத்திலேயே தொய்வடைந்து 
விடுகின்றன. குமரியில்‌ வார இதழ்கள்‌ மிக மிகக்‌ குறைவு ஆகும்‌. 

குமரி மாவட்டத்தில்‌ அமைந்துள்ள மறை மாவட்டங்கள்‌, 
திருமண்டலங்கள்‌ ஆகியன தங்கள்‌ செயவாடூகளையும்‌, 
ஊழியங்களையும்‌ விளக்கும்‌ வகையில்‌ கிறிஸ்தவ இதழ்களை 
வெளியிட்டு வருகின்றன. கிறிஸ்தவக்‌ ன்ஸ்‌, கோட்பாடுகள்‌, 


வழிபாட்டு முறைகள்‌, கிறிஸ்தவர்களின்‌ சமய - சமூகப்‌ பணிகளை 


154 


விளக்கும்‌ வகையில்‌ குமரியில்‌ தனி நபாகள்‌ வெளியிடும்‌ இதழ்களும்‌ 
பக்தி குமரியில்‌ கிறிஸ்தவ சமயத்தில்‌ பல உட்பிரிவுகள்‌ 
காணப்படுகின்றன. ஒவ்வொரு உட்பிரிவிலும்‌ பல திருச்சபைகள்‌ இயங்கி 
வருகின்றன. எந்த உட்பிரிவுகளையும்‌ சபைகளையும்‌ சாராத 'சபை 
பாகுபாடு இல்லாத இதழ்‌' என்ற அறிவிப்புடன்‌ சில கிறிஸ்தவ இதழ்கள்‌ 
வெளிவருகின்றன. குமரியில்‌ வெளிவரும்‌ இதழ்களில்‌ பெரும்‌ பகுதி ஜெப 
இதழ்களாகும்‌. ஜெப இதழ்கள்‌ வாசகாகளுக்கு இலவசமாக வினியோகம்‌ 
செய்யப்பட்ட போதிலும்‌ அவ்விதழ்களை நடத்துவதற்கு வாசகர்களிடம்‌ 
சந்தா, நன்கொடை, காணிக்கை என்ற பெயர்களில்‌ நிதி வசூல்‌ 
செய்கின்றனா. இவ்விதழ்களில்‌ சமய நோக்கினைவிட, வணிக நோக்கு 
மேலோங்கி நிற்பதையும்‌ மறுக்க இயலாது. பல இதழ்களுக்குத்‌ தனி 
விலை கிடையாது. 

குமரியில்‌ சமய இதழ்கள்‌, சமுதாய இதழ்கள்‌, சமத்துவ சமுதாய 
இதழ்கள்‌, இளைஞர்‌ ஏடு, குடும்ப இதழ்‌, பாலார்‌ பத்திரிகை, மாணவர்‌ மலர்‌, 
தொழிலாளர்‌ மடல்‌ எனப்‌ பொருளடிப்படையில்‌ ஆண்டு தோறும்‌ 
கிறிஸ்தவ இதழ்களின்‌ எண்ணிக்கை அதிகரித்துக்‌ கொண்டே 
இருக்கின்றன. 20 - ஆம்‌ நூற்றாண்டில்‌ குமரியில்‌ மட்டும்‌ 100 - க்கும்‌ 
மேற்பட்ட கிறிஸ்தவ இதழ்கள்‌ வெளிவந்துள்ளன. புதிய இதழ்கள்‌ 
தோன்றும்‌ அதே வேகத்தில்‌ பழைய இதழ்கள்‌ வாசகாகளது ஆதரவு 


இன்மையால்‌ நின்று விடுகின்றன. 


குமரியில்‌ ஆயர்கள்‌ நடத்தும்‌ இதழ்களுக்கு அந்தந்த 
ஆயரகத்தைச்‌ சோந்த ஒருவரே இதழாசிரியராக உள்ளார்‌. 
அவ்விதழ்களை அச்சிட ஆயாகளின்‌ அனுமதி தேவை. அவ்விதழ்களில்‌ 
ஆயரகங்களின்‌ செயற்பாடுகளும்‌, நடைமுறைகளும்‌ முக்கியத்துவம்‌ 
பெறுகின்றன. தனி நபர்கள்‌ நடத்தும்‌ இதழ்களுக்கு, அவ்விதழ்களை 
நடத்துகின்றவாகளே உ ரிலமையானாகள்கவம்‌. ஆசிரியர்களாகவும்‌ 
உள்ளனர்‌. 'ஆசிரியா' என்று குறிப்பிட்டு அவ்களது மனைவிமார்களின்‌ 
பெயர்களையும்‌ சில இதழ்களில்‌ அச்சிடூகின்றனா. சில இதழ்களுக்குப்‌ 
பெண்களும்‌ ஆசிரியாகளாக உள்ளனர்‌. 

குமரியில்‌ மிகப்‌ பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள்‌ ஆசையின்‌ 
காரணமாக இதழ்களைத்‌ தொடங்கி நடத்துகின்றார்கள்‌. அவாகள்‌ 
நடத்தும்‌ இதழ்களில்‌ இதழியல்‌ உத்தியைக்‌ காண முடியவில்லை. 
அவ்விதழ்களில்‌ வருமானத்தைப்‌ பெருக்கிக்‌ கொள்ளும்‌ வணிக நோக்கு 
முதன்மையிடம்‌ பெறுகின்ற த, - சமய நோக்கு பின்னுக்குத்‌ 
தள்ளப்படுகின்றத. மள மளவென்று எதையாவது எழுதி அச்சிட்டுட 
கிறிஸ்தவ இதழ்கள்‌ என்ற பெயரில்‌ வெளியிட்டூவிடுகின்றார்கள்‌. 
அதனால்‌ தொடங்கிய வேகத்திலேயே அவ்விதழ்கள்‌ நின்றுவிடுகின்றன. 

கிறிஸ்தவ இதழ்களின்‌ விற்பனையும்‌ மிகக்‌ குறைவு. ஆயிரம்‌ பிரதி 
விற்பனையாகும்‌ இதழ்கள்‌ ஒரு சிலவே ஆகும்‌. பாட நூல்களைப்‌ போன்று 
விவிலிய விளக்க உரைகள்‌ இவ்விதழ்களில்‌ இடம்‌ பெறுகின்றன. 
கிறிஸ்தவ இதழ்களை விரும்பிப்‌ படிக்கும்‌ வாசகர்‌ வட்டமும்‌ மிக மிகச்‌ 


படில ஏறக தடடி365 
சிறியதாகும்‌. குமரியில்‌ மட்டும்‌ ப கிறிஸ்தவ இதழ்கள்‌ வெளிவந்து 


156 


கொண்டிருக்கின்றன. அவ்விதழ்களின்‌ பெயாகள்‌ கூட வாசகர்களுக்குத்‌ 
ன்ன 

பொருளாதார நெருக்கடிகள்‌, விற்பனைக்குறைவு, உற்பத்தியின்‌ 
கவனமின்மை, உத்திகள்‌ பின்பற்றப்படாமை, வாசகர்‌ வட்டக்‌ குறைவு 
போன்ற பல்வேறு குறைபாடூகள்‌ இவ்விதழ்களின்‌ வளாச்சிக்குப்‌ பெரும்‌ 
தடையாகக்‌ காணப்படுகின்றன. இதனால்‌ குமரியில்‌ சிறப்பான முறையில்‌ 
வெளிவந்துக்‌ கொண்டிருந்த 'உண்மையொலி' , நம்‌ வாழ்வு , 
'அருங்கொடை', 'திருச்சபையில்‌ புது மலாச்சி' ஆகிய இதழ்கள்‌ நின்று 
விட்டன. இருப்பினும்‌ பல புதிய இதழ்கள்‌ தொடங்கப்பட்டூுள்ளன. 
இவ்வாறு குமரியில்‌ வெளிவருகின்ற இதழ்கள்‌ . வளர்முகமாகவும்‌ 
அல்லாமல்‌ தேய்முகமாகவும்‌ இல்லாமல்‌ சமநிலையில்‌ இருக்கின்றன 


என்பது குறிப்பிடத்தக்கதாகும்‌. 


15] 


தொகுப்புரை : 


'குமரியில்‌ கிறிஸ்தவ இதழ்கள்‌' என்னும்‌ இவ்வியலில்‌ கண்டறிந்த 


முடிவுகள்‌ பின்வருமாறு. 


1. 


ப 


மேலை நாட்டினர்‌ இந்தியாவில்‌ வந்து தங்கி அச்சுக்‌ கலையை 
அறிமுகப்படுத்தினர்‌. இதன்‌ மூலம்‌ ஆசிய மொழிகளில்‌ முதல்‌ 
அச்சுக்‌ கண்டது தமிழ்‌ மொழியே ஆகும்‌. 1556-இல்‌ 
போர்ச்சுக்கல்லில்‌ இருந்து ஒரு அச்சகம்‌ கோவாவில்‌ 
நிறுவப்பட்டது. அந்த அச்சகத்தில்‌ 1557 - இல்‌ 'தம்பிரான்‌ 
வணக்கம்‌ ' என்ற சிற்றேடு தமிழில்‌ அச்சிடப்பட்டது. அதைத்‌ 
தமிழ்பபடூத்தியா அண்டிரிக்கி பாதிரியார்‌ ஆவார்‌. 

இந்தியாவின்‌ முதல்‌ தாள்‌, மை ஆலைகள்‌ தமிழ்‌ நாட்டில்‌ 
தரங்கம்பாடியில்‌ அமைக்கப்பட்டன. முதல்‌ இந்திய மொழி 
இதழை ஞானப்பிரசாகம்‌ என்ற கிறிஸ்தவர்‌ வெளியிட்டுள்ளார்‌. 
அவா நடத்திய 'மாதத்‌ தினச்‌ சரிதை' என்ற தமிழ்‌ இதழ்தான்‌ 
முதல்‌ இந்திய மொழி இதழாகும்‌. 

1794 - இல்‌ முதல்‌ கிறிஸ்தவ இதழான அசசரார்‌ (AXOAKAR) 
என்ற மாத இதழ்‌ சென்னையில்‌ ஆர்மேனியன்‌ மொழியில்‌ 
வந்துள்ளது. 

கி.பி. 1887 - இல்‌ வெளிவந்த 'சேசு நாதரின்‌ - திரு இருதயத்‌ தூதன்‌' 
என்ற மாத இதழே முதல்‌ கத்தோலிக்க இதழாகும்‌. கத்தோலிக்க 


மிஷனிடம்‌ அச்சகம்‌ இல்லாததால்‌, அம்மிஷன்‌ காலந்‌ தாழ்த்தி 


158 


முதல்‌ இதழை வெளியிட்டது. திருச்சி சூசையப்பர்‌ அச்சகத்தில்‌ 
அச்சிடப்பட்ட இவ்விழை மதுரை கத்தோலிக்க மிஷன்‌ 
வெளியிட்டது என்பது குறிப்பிடத்தக்கதாகும்‌. 

1861-.இல்‌ நாகாகோவிலில்‌ திருமண்டல இதழாகத்‌ 
தொடங்கப்பட்ட 'தேசோபகாரி' மாத இதழ்‌ இன்றும்‌ வெளிவந்து 
கொண்டிருக்கின்றது. குமரியில்‌ நூறாண்டூ, நூற்று இருபத்தைந்து 
ஆண்டு, கண்ட முதற்பெருமைக்கு உரியது இவ்விதழே ஆகும்‌. 
குமரியில்‌ பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ 'கள்ளத்‌ தாக்கத்‌ 
தரிசிகள்‌ ' (1880), 'கிறிஸ்தவன்‌ ' (1890), 'தர்க்கத்‌ தரிசன 
சுப்ரதீபிகை' (1889), 'சுவிசேஷ பிரபல்ய - விளக்கம்‌ '(1843), 
'திருவாங்கூர்‌ அபிமானி' (1874), 'தீர்க்கத்‌ தரிசன வாத்தமானி' 
(1884), 'பலவித ஞானபோதம்‌ ' (1897), 'வாரீம ரூபமணி' (1832) 
போன்ற குறிப்பிடத்தக்க சில கிறிஸ்தவ இதழ்களே 
வெளிவந்துள்ளன. 

இருபதாம்‌ நூற்றாண்டில்‌ குமரியில்‌ கிறிஸ்தவ இதழ்களின்‌, 
வளாச்சி நூறினைத்‌ தாண்டியுள்ளது. இவ்விதழ்களை சமய 
இதழ்கள்‌, ஜெப இதழ்கள்‌, சமுதாய இதழ்கள்‌, இளைஞா 
இதழ்கள்‌, இலவச இதழ்கள்‌. மாதா இதழ்கள்‌, சிறுவா இதழ்கள்‌, 
வார இதழ்கள்‌ என வகைப்படுத்தி விளக்கலாம்‌. 

குமரியில்‌ வெளிவந்த ஆய்விற்கு எடுத்துக்‌ கொள்ளப்பட்ட 


பதினெட்டு இதழ்களை சமுதாய இதழ்கள்‌, சமய இதழ்கள்‌, 


159 


10. 


11 


சமுதாய சமய இதழ்கள்‌, பன்முக இதழ்கள்‌, பன்மொழி இதழ்கள்‌, 
சிறுவர்‌ இதழ்கள்‌ என வகைப்படுத்தி விளக்கலாம்‌. 

குமரியில்‌ வெளிவருகின்ற கிறிஸ்தவ இதழ்களைத்‌ 
தென்னிந்தியத்‌ திருச்சபை, உரோமன்‌ கத்தோலிக்கச்‌ சபை, 
பெந்தேகோஸ்தே சபை ஆகிய சபைகள்‌ ஆதரிக்கின்றன. 
வருகையின்‌ தூதன்‌ என்னும்‌ இதழ்‌ கிறிஸ்தவர்களில்‌ அனைத்து 
பிரிவினரும்‌ ஏற்றுக்‌ கொள்ளும்‌ ஒன்றாகத்‌ திகழ்கின்றது. இச்சபை 
அமைப்புகளைச்‌ சார்ந்து வெளிவரும்‌ இவ்விதழ்களை அந்தந்தச்‌ 
சபைகளின்‌ உறுப்பினர்கள்‌ விரும்பி வாசிக்கின்றனர்‌. 

குமரியில்‌ மறைமாவட்டம்‌, திருமண்டலங்கள்‌, குறிப்பிட்ட 
திருச்சபைகள்‌ ஆகியனவற்றின்‌ சார்பாக ிவ்ளிவரும்‌ இதழ்களை 
அமைப்புசார வெளியீடு எனக்‌ கொள்ளலாம்‌. தனிநபாகளால்‌ 
தனிச்‌ சுற்றுக்காக வெளியிடப்படும்‌ இதழ்களை அமைப்புசாரா 
வெளியீடுகளாகக்‌ கொள்ளலாம்‌. 

குமரியில்‌ கிறிஸ்தவ இதழ்கள்‌ வாசகர்களின்‌ சந்தா, 
விளம்பரங்கள்‌, வாழ்த்துச்‌ செய்திகளை வெளியிடல்‌, 
பாராட்டுக்கள்‌, நன்றி அறிவிப்புச்‌ செய்திகளை வெளியிடல்‌, 
திருச்சபைகளிவ்‌ பிரசங்கம்‌ செய்து விளம்பரம்‌ தேடிக்‌ கொள்ளல்‌, 
ஜெபச்‌ செய்திகளை வெளியிட்டு அதன்‌ மூலம்‌ வருமானத்தைப்‌ 
பெருக்கிக்‌ கொள்ளல்‌, வாசகர்களிடம்‌ நன்கொடைகள்‌ 
வசூலித்தல்‌ போன்ற வணிக நோக்கத்திலேயே செயல்பட்டு 


வருகின்றன. 


160 


13. 


14. 


. குமரியில்‌ பெரும்பாலான கிறிஸ்தவ இதழ்கள்‌ 'கிறிஸ்தவ 


சமயத்தை மக்களிடையே பரப்புதல்‌ ' என்ற நோக்கத்துடன்‌ 
தொடங்கப்பட்டு இன்று வரை அப்பணியைச்‌ செய்து வருகின்றன  . 
குமரியில்‌ மறை மாவட்டங்கள்‌, திருமண்டலங்கள்‌ குறிப்பிட்ட 
திருசசபை அமைப்புகளைச்‌ சார்ந்து வெளிவரும்‌ கிறிஸ்தவ 
இதழ்களிலும்‌, ஜெப இதழ்களிலும்‌ ற யக்‌ நோக்கு 
முதலிடம்‌ பெறுகின்றன. 

வாசகாகளது ஆதரவும்‌, சந்தா, நன்கொடைத்‌ தொகைகளும்‌ 
இல்லாவிட்டால்‌, குமரியில்‌ கிறிஸ்தவ இதழ்கள்‌ வெளிவர 
இயலாது என்னும்‌ உண்மை நிலையினை, அவ்விதழ்களின்‌ 
அறிவிப்புகளைக்‌ கொண்டு அறியலாம்‌. பொதுவாகக்‌ கிறிஸ்தவ 
சமய இதழ்களுக்கு வாசகர்‌ ஆதரவு குறைவாகக்‌ 
காணப்படுகின்றது. 

வெளியீட்டு முறையை அடிப்படையாகக்‌ கொண்டு குமரியில்‌ 
வெளிவரும்‌ கிறிஸ்தவ இதழ்களை மாத இதழ்கள்‌, இரு மாத 


இதழ்கள்‌, வார இதழ்கள்‌ என வகைப்பாடு செய்யலாம்‌. 


. பொருளாதார நெருக்கடிகள்‌, விற்பனைக்‌ குறைவு, உற்பத்தியில்‌ 


கவனமின்மை, வாசகர்‌ வட்டக்‌ குறைவு போன்ற பல்வேறு 
குறைபாடுகள்‌ இதழ்களின்‌ வளர்ச்சிக்கு பெருந்தடையாக 
காணப்படுகின்றன. இருப்பினும்‌ குமரியில்‌ வளாமுகமும்‌, 
தேய்முகமும்‌ இல்லாமல்‌ சமநிலையில்‌ கிறிஸ்தவ இதழ்கள்‌ 


வெளிவந்து கொண்டிருக்கின்றன. 


161 


12. 


| 


14. 


அடிக்‌ குறிப்புகள்‌ 


. Kesavan, B.S., History of Printing and publishing in India, Pp. 


[1 - 13. 


. சாமி, அ. மா., தமிழ்க்‌ கிறிஸ்தவ இதழ்கள்‌ ஓர்‌ ஆய்வு, பக்‌. 56, 57. 


, பொத்‌, சி. பு. இந்தியத்‌ திருச்சபை வரலாறு தமிழாக்கம்‌: (ஆ. தே. 


மனுவேல்‌), (( 2. 


சாமி, ௮. மா., மு. நூ., ப. 76, 

Madras Courier, 7~12 ~ 1813, P. 6. 
சாமி, அ. மா., மு. நூ., பக்‌. 78, 79. 
பூக்கூடை, ஜுலை, ஆக்ஸ்ட்‌ 1994, ப-- 3. ப 


சாமி, அ.ம., மு.நூ., ப. 143. 


. மேலது, ப. 267. ன்‌ 
. மேலது, ப. 277. 


, சாமுவேல்‌ சகரியா, அருள்திரு., தென்திருவிதாங்கோடு, 


திருச்சபைச்‌ சரித்திர சுருக்கம்‌, பக்‌. 3-7. 

சாமுவேல்‌ சகரியா, அருள்திரு., தென்திருவிதாங்கோடு திருச்சபை 
சரித்திரச்சுருக்கம்‌ - இரண்டாம்‌ பாகம்‌, பக்‌. 96; 98. 

ஹெக்டா., எஸ்‌ . எஸ்‌., திருச்சபை வரலாறு - முதல்‌ பகுதி, ப. 88: 
சாமுவேல்‌ சகரியா, அருள்திரு., தென்திருவிதாங்கோட்டு 


திருச்சபைச்‌ சரித்திர சுருக்கம்‌ இரண்டாம்‌ பாகம்‌, பக்‌. 66 - 6% 


162 


15. சாமி, அ.மா., மு. நூ.,பல: 175, 176. 
16. தேசோபகாரி நூற்றாண்டு மலா (1861- 1961), ப. . 1. 
17.- - .. ஜஇ௱ய்ஞானதாசன்‌, 
்‌ . ,தேசோபகாரி 125 ஆவது ஆண்டு சிறப்பு 
மலர்‌ பக 12. 


18. இன்னாசி, சூ., எட்வட்‌ சாலமோன்‌ ராஜா, மா., இதழியல்‌, பக்‌. 84, 95, 


19. விண்ணரசு மாத இதழ்‌, ஜனவரி, மார்ச்‌ 2000, ப. 2. 
20. இளந்தளிர்‌, நவம்பர்‌, - டிசம்பர்‌ 1997, ப. 2. 

21. உண்மை ஒலி, ஜனவரி 1996, ப. 5. 

22. சமுதாயச்‌ சிந்தனை,மாரச்‌ 2000, பக்‌,: 18, 19. 

23. நம்‌ வாழ்வு 10-03-1996, ப. 2. 

24. நம்‌ வாழ்வு 10-03-1996, ப. 6. 

25.சாமி, அ. மா., மு.நூ.,. ப.88. 

ப ங்கை ஜனவரி, : பிப்ரவரி 1994, ப. 7, 

27. விண்ணரசு, ஜனவரி, பிப்ரவரி 1994, ப. 9. 


28. மறைநெறி நவம்பா 1993, ப. 71. 


163 


